பாடல்‌ 1: ஸ்தோத்திரம்‌ இயேசு நாதா....... 


ஸ்தோத்திரம்‌ இயேசு நாதா உமக்கென்றும்‌ 
ஸ்தோத்திரம்‌ இயேசு நாதா 

ஸ்தோத்திரம்‌ செய்கிறோம்‌ நின்னடியார்‌ 
திரு நாமத்தின்‌ ஆதரவில்‌ (2) 


வானதூதர்‌ சேனைகள்‌ மனோகர 
கீதங்களால்‌ எப்போதும்‌ 
ஓய்வின்றிப்‌ பாடித்‌ துதிக்க மாபெரும்‌ 


மன்னவனே உமக்கு (2) 


இத்தனை மகத்துவமுள்ள பதவி 
இவ்‌ வேளைகள்‌ எங்களுக்கு 
எத்தனை மாதயவு நின்‌ கிருபை 
எத்தனை அச்சரியம்‌ (2) 


நின்‌ உதிரமதினால்‌ திறந்த நின்‌ 
ஜீவ புது வழியாம்‌ 
நின்னடியார்க்கு பிதாவின்‌ சந்நிதி 
சேரவுமே சந்ததம்‌ (2) 


இன்றைத்‌ தினம்‌ இதிலும்‌ ஒருமித்துக்‌ 
கூட உம்‌ நாமத்தினால்‌ 

தந்த நின்‌ கிருபைக்காக உமக்கென்றும்‌ 
ஸ்தோத்திரம்‌ ஸ்தோத்திரமே (9) 


நீரல்லால்‌ எங்களுக்கு பரலோகில்‌ 
யாருண்டு ஜீவ நாதா 
நீரேயன்றி இகத்தில்‌ வேறே ஒரு 
தேட்டமில்லைப்‌ பரனே 9) 
ஸ்தோத்திரம்‌ இயேசு....) 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 2: உன்னதமானவரின்‌ உ யபர்‌....... 


உன்னதமானவரின்‌ உயர்‌ மறைவில்‌ இருக்கிறவன்‌ 
சர்வ வல்லவரின்‌ நிழலில்‌ தங்குவான்‌ 
இது பரம சிலாக்கியமே (2) 


அவர்‌ செட்டையின்‌ கீழ்‌ அடைக்கலம்‌ புகவே 
தும்‌ சிறகுகளால்‌ மூடுவார்‌ (2) 


தேவன்‌ என்‌ அடைக்கலமே 
என்‌ கோட்டையும்‌ அரணுமவர்‌ 
அவர்‌ சத்தியம்‌ பரிசையும்‌ கேடகமாம்‌ 
என்‌ நம்பிக்கையும்‌ அவரே (2) 
அவர்‌ செட்டையின்‌ கழ்‌....... 


இரவின்‌ பயங்கரத்திற்கும்‌ 
பகலில்‌ பறக்கும்‌ அம்புக்கும்‌ 
இருளில்‌ நடமாடும்‌ கொள்ளை நோய்க்கும்‌ 
நான்‌ பயப்படவே மாட்டேன்‌ (3 
அவர்‌ செட்டையின்‌ கம்‌....... 


தேவன்‌ உன்‌ அடைக்கலமே 
ஒரு பொல்லாப்பும்‌ உன்னைச்‌ சேருமோ 
ஒரு வாதையும்‌ உன்‌ கூடாரத்தையே 
அணுகாமலே காத்திடுவார்‌ (2) 
அவர்‌ செட்டையின்‌ கழ்‌....... 


உன்‌ வழிகளிலெல்லாம்‌ உன்னை 
தூதர்கள்‌ காத்திடுவார்‌ 
உன்‌ பாதம்‌ கல்லில்‌ இடறாதபடி 
கும்‌ கரங்களில்‌ ஏந்திடுவார்‌ (2) 
அவர்‌ செட்டையின்‌ கம்‌....... 


சிங்கத்தின்‌ மேல்‌ நடந்து 
வலு சர்ப்பத்தையும்‌ மிதிப்பாய்‌ 
அவர்‌ நாமத்தை நீ முற்றும்‌ நம்பினதால்‌ 
உன்னை விடுவித்துக்‌ காத்திடுவார்‌ (2) 
அவர்‌ செட்டையின்‌ கழ்‌....... 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 3: தாசரே இத்‌ தரணிமை....... 


தாசரே இத்‌ தரணியை அன்பாய்‌ 
இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம்‌ (2) 
நேசமாய்‌ இயேசுவைக்‌ கூறுவோம்‌ 
அவரைக்‌ காணபிப்போம்‌ மாவிருள்‌ நீக்குவோம்‌ 
வெளிச்சம்‌ வீசுவோம்‌ 
தாசரே இத்‌ தரணியை....... 


வருத்தப்பட்டு பாரஞ்‌ சுமந்தோரை 

வருந்தி அன்பாய்‌ அழைத்திடுவோம்‌ (2) 

உரித்தாய்‌ இயேசு பாவ பாரத்தை 

நமது துக்கத்தை நமது துன்பத்தை சுமந்து தீர்த்தாரே 
தாசரே இத்‌ தரணியை....... 


பசி உற்ரோர்க்கு பிணியாளிகட்கு 
பட்சமாக உதவி செய்வோம்‌ (2 
உசித நன்மைகள்‌ நிறைந்து தமை மறந்து 
இயேசு கனிந்து திரிந்தனரே 
தாசரே இத்‌ தரணியை....... 


நெருக்கப்பட்டு ஓடுக்கப்பட்டோரை 
நேசரை நாம்‌ உயர்த்திடுவோம்‌ (2) 
பொறுக்கவெண்ணா கஸ்டத்துக்குள்‌ 
நிஷ்டுரத்துக்குள்‌ படுகுளிக்குள்‌ விழுந்தனரே 
தாசரே இத்‌ தரணியை....... 


மார்க்கம்‌ தப்பி நடப்போரைச்‌ சத்ய 

வழிக்குள்‌ வந்திடச்‌ சேர்த்திடுவோம்‌ (2) 

ஊக்கமாக ஜெபித்திடுவோம்‌ நாமுயன்றிடுவோம்‌ 

நாம்‌ உழைத்திடுவோம்‌ நாம்‌ ஜெயித்திடுவோம்‌ 
தாசரே இத்‌ தரணியை....... 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 4: ஓசன்னா பாருவோம்‌.... 


ஓசன்னா பாடுவோம்‌ இயேசுவின்‌ தாசரே 
உன்னதத்தில்‌ தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா (9) 


முன்னும்‌ பின்னும்‌ சாலேம்‌ 
நகர்‌ சின்னபாலர்‌ பாடினார்‌ 
அன்று போல இன்று நாமும்‌ 
அன்பாய்த்‌ துதி பாடுவோம்‌ 
(ஓசன்னா 


சின்ன மறி மீதில்‌ஏறி 
அன்பர்‌ பவனி போனார்‌ (9) 
இன்னும்‌ என்‌ அகத்தில்‌ 
அவர்‌ என்றும்‌ அரசாளுவார்‌ 
(ஓசன்னா 


பாவமதைப்‌ போக்கவும்‌ இப்‌ 
பாவியைக்‌ கை தூக்கவும்‌ (2) 
பாசமுள்ள ஏசையாப்‌ 
பவனியாகப்‌ போகிறார்‌ 
ஓசன்னா 


பாலர்களின்‌ கீதம்‌ கேட்டுப்‌ 
பாசமாக மகிழ்ந்தார்‌ (2 
ஜாலர்‌ வீணையோடு பாடித்‌ 
தாளைழுத்தி செய்குவோம்‌ 
ஓசன்னா 


குருத்தோலை ஞாயிற்றில்‌ நாம்‌ 
குரு பாதம்‌ பணிவோம்‌ (2) 

கூடி அருள்‌ பெற்று நாமும்‌ 
திரியேகரைப்‌ போற்றுவோம்‌ 


(ஓசன்னா 


(2) 


பாடுவோம்‌ 


பாடுவோம்‌ 


பாடுவோம்‌ 


பாடுவோம்‌ 


பாடுவோம்‌ 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 5: எந்நாளுமே துதிப்பாய்‌....... 


எந்நாளுமே துதிப்பாய்‌ - என்‌ அத்துமாவே நீ 
எந்நாளுமே துதிப்பாய்‌ 

இந்‌ நாள்‌ வரையிலே உன்னதனார்‌ செய்த ம 
எண்ணில்லா நன்மைகள்‌ யாவும்‌ மறவாது 


எந்நாளுமே துதிப்பாய்‌....... 


பாவங்கள்‌ எத்தனையோ - நினையாதிருந்தார்‌ உன்‌ 
பாவங்கள்‌ எத்தனையோ 
பாழான நோயை அகற்றிக்‌ குணமாக்கிப்‌ ம 
பாரினில்‌ வைத்த மாதயவை நினைத்து 
எந்நாளுமே துதிப்பாய்‌....... 


எத்தனையோ கிருபை - உன்‌ உயிர்க்குச்‌ செய்தாரே 
எத்தனையோ கிருபை 
நித்தமுனை முடி சட்டினதுமன்றி 6 
செத்திடாதபடி ஜீவனை மீட்டதால்‌ 
எந்நாளுமே துதிப்பாய்‌....... 


பூமிக்கும்‌ வானத்துக்கும்‌ - உள்ள தூரம்‌ போலவே 
பூமிக்கும்‌ வானத்துக்கும்‌ 
சாமி பயமுள்ளவர்‌ மேல்‌ அவர்‌ அருள்‌ ம 
சாலவும்‌ தங்குமே சத்தியமேயிது 
எந்நாளுமே துதிப்பாய்‌....... 


தந்தை தன்‌ பிள்ளைகட்கு - தயவோடிரங்காரோ 

தந்தை தன்‌ பிள்ளைகட்கு 

எந்த வேளையும்‌ அவரோடு தங்கினால்‌ ம 

சொந்தம்‌ பாராட்டியே தூக்கி சுமப்பாரே 
எந்நாளுமே துதிப்பாய்‌....... 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 6: சருவ லோகாதிபா நமஸ்காரம்‌ 


சருவ லோகாதிபா நமஸ்காரம்‌ 

சருவ சிருஷ்டிகனே நமஸ்காரம்‌ 

தரை கடல்‌ உயிர்‌ வான்‌ சகலமும்‌ படைத்த 
தயாபர பிதாவே நமஸ்காரம (2 

சருவ லோகாதிபா நமஸ்காரம்‌....... 


திரு அவதாரா நமஸ்காரம்‌ 
ஜெகத்திரட்சகனே நமஸ்காரம்‌ 

தரணியின்‌ மானிடர்‌ உயிர்‌ அடைந்தோங்க 
கருவினில்‌ மாண்டோய்‌ நமஸ்காரம்‌ (2) 
சருவ லோகாதிபா நமஸ்காரம்‌....... 


பரிசுத்த அவி நமஸ்காரம்‌ 

பரம சற்குருவே நமஸ்காரம்‌ 

அரூபியாய்‌ அடியார்‌ அகத்தினில்‌ வசிக்கும்‌ 
அரிய சித்தே சதா நமஸ்காரம்‌ (2 

சருவ லோகாதிபா நமஸ்காரம்‌....... 


முத்தொழிலோனே நமஸ்காரம்‌ 

மூன்றில்‌ ஒன்றோனே நமஸ்காரம்‌ 
கர்த்தாதி கர்த்தா கருணசமுத்ரா 
நித்திய திரியேகா நமஸ்காரம்‌ (2) 


சருவ லோகாதிபா 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-so: 


ngbook 


பாடல்‌ 7: என்ன என்‌ ஆனந்தம்‌....... 


என்ன என்‌ அனந்தம்‌ என்ன என்‌ அனந்தம்‌ 
சொல்லக்‌ கூடாதே 
மன்னன்‌ கிறிஸ்து என்‌ பாவத்தை எல்லாம்‌ 
மன்னித்து விட்டாரே (2) 
(என்ன என அனந்தம்‌....... 


கூடுவோம்‌ ஆடுவோம்‌ பாடுவோம்‌ நன்றாய்‌ 
மகிழ்‌ கொண்டாடுவோம்‌ 
நாடியே நம்மைத்‌ தேடியே வந்த 
நாதனைப்‌ போற்றிடுவோம்‌ (2 
(என்ன என அனந்தம்‌....... 


பாவங்கள்‌ சாபங்கள்‌ கோபங்கள்‌ எல்லாம்‌ 
பரிகரித்தாரே 
தேவாதி தேவன்‌ என்‌ உள்ளத்தில்‌ வந்து 
தேற்றியே விட்டாரே (2 
(என்ன என்‌ அனந்தம்‌....... 


அட்சயன்‌ பட்சமாய்‌ இரட்சிப்பை எங்களுக்‌ 
கருளினதாலே 
நிச்சயம்‌ சுவாமியைப்‌ பற்றியே சாட்சி 
பகர வேண்டியதே (2 
(என்ன என்‌ அனந்தம்‌....... 


வெணணங்கி பொன்முடி வாத்தியம்‌ மேல்‌ வீட்டில்‌ 
ஜெயக்‌ கொடியுடனே 
மண்ணுலகில்‌ வந்து விண்ணுலகில்‌ சென்ற 
மன்னனை ஸ்தோத்தரிப்போம்‌ (2) 
(என்ன என்‌ அனந்தம்‌....... 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 8: தேவ பிதா எந்தன்‌ மேய்ப்பன்‌ 


தேவ பிதா எந்தன்‌ மேய்ப்பன்‌ அல்லோ 

சிறுமை தாழ்ச்சி அடைகிலனே 

அவலதாய்‌ எனைப்‌ பைம்புன்மேல்‌ 

அவர்‌ ர்‌ மேல்த்‌ தமர்‌ நீர்‌ அருளுகின்றார்‌ 
(தேவ பிதா 


சா நிழல்‌ பள்ளத்‌ திறங்கிடினும்‌ 
சற்றும்‌ தீங்கு கண்டஞ்சேனே 
வானபரன்‌ என்னோடிருப்பார்‌ 
வளை தடியும்‌ கோலுமே தேற்றும்‌ 
(தேவ பிதா 


அத்துமந்‌ தன்னைக்‌ குளிரப்‌ பண்ணி 
அடியேன்‌ கால்களை நீதி என்னும்‌ 
நேர்த்தியாம்‌ பாதையில்‌ அவர்‌ நிமித்தம்‌ 
நிதமும்‌ சுகமாய்‌ நடத்துகின்றார்‌ 

(தேவ பிதா 


பகைவர்க்‌ கெதிரே ஒரு பந்தி 
பாங்காய்‌ எனக்கென்‌ றேற்படுத்தி 
சுகதைலம்‌ கொண்டென்‌ தலையை 
சுகமாய்‌ அபிஷேகம்‌ செய்குவார்‌ 
(தேவ பிதா 


ஆயுள்‌ முழுவதும்‌ என்‌ பாத்ரம்‌ 

அருளும்‌ நலமுமாய்‌ நிரம்பும்‌ 

நேயன்‌ வீட்டினில்‌ சிறப்போடே 

நெடுநாள்‌ குடியாய்‌ நிலைத்திருப்பேன்‌ 
(தேவ பிதா 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 9: எந்தக்‌ காலத்திலும்‌ எந்த....... 


எந்தக்‌ காலத்திலும்‌ எந்த நேரத்திலும்‌ 
நன்றியால்‌ உம்மை நான்‌ துதிப்பேன்‌ 

இயேசுவே உம்மை நான்‌ துதிப்பேன்‌ துதிப்பேன்‌ 
எந்த வேளையிலும்‌ துதிப்பேன்‌ (2 


ஆதியும்‌ நீரே - அந்தமும்‌ நீரே 
ஜோதியும்‌ நீரே - என்‌ சொந்தமும்‌ நீரே 
தாய்‌ தந்‌ைத நீரே - தாதியும்‌ நீரே 
தாபரம்‌ நீரே - என்‌ தாரகம்‌ நீரே 
(எந்தக்‌ காலத்திலும்‌ எந்த....... 


வாழ்விலும்‌ நீரே - தாழ்விலும்‌ நீரே 
வாதையில்‌ நீரே - என்‌ பாதையில்‌ நீரே 
வானிலும்‌ நீரே - பூவிலும்‌ நீரே 
ஆழியில்‌ நீரே - என்‌ ஆபத்தில்‌ நீரே 
(எந்தக்‌ காலத்திலும்‌ எந்த....... 


துன்ப நேரத்தில்‌ - இன்பமும்‌ நீரே 
இன்னல்‌ வேளையில்‌ - மாறாதவர்‌ நீரே 
தேவனும்‌ நீரே - என்‌ ஜீவனும்‌ நீரே 
ராஜ ராஜனும்‌ - என்‌ சர்வமும்‌ நீரே 
(எந்தக்‌ காலத்திலும்‌ எந்த....... 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 10: எல்லாம்‌ இயேசுவே....... 


எல்லாம்‌ இயேசுவே எனக்கெல்லாம்‌ இயேசுவே 
தொல்லை மிகும்‌ இவ்வுலகில்‌ துணை இயேசுவே (2 


ஆயனும்‌ சகாயனும்‌ நேயனு முபாயனும்‌ ம்‌ 
நாயனும்‌ எனக்கன்பான ஞான மணவாளனும்‌ 
தந்தை தாயினம்‌ சனம்‌ பந்துள்ளோர்‌ சினேகிதர்‌ 
சந்தோட சகலயோக சம்பூரண பாக்கியமும்‌ 
எல்லாம்‌ இயேசுவே....... 


கவலையிலாறுதலும்‌ கங்குலிலென்‌ ஜோதியும்‌ ம்‌ 

கஷ்ட நோய்ப்‌ படுக்கையிலே கை கண்ட ஒளஷதமும்‌ 

போதகப்‌ பிதாவுமென்‌ போக்கினில்‌ வரத்தினில்‌ 

அதரவு செய்திடுங்‌ கூட்டாளியும்‌ மென்‌ தோழனும்‌ 
எல்லாம்‌ இயேசுவே....... 


அணியுமாபரணமும்‌ அஸ்தியும்‌ சம்பாத்யமும்‌ ம்‌ 

பிணையாளியும்‌ மீட்பருமென்‌ பிரிய மத்யஸ்தனும்‌ 

அன ஓவ அப்பமும்‌ அவலுமென்‌ காவலும்‌ 

ஞான கீதமும்‌ களிப்பும்‌ நாட்டமும்‌ கொண்டாட்டமும்‌ 
எல்லாம்‌ இயேசுவே....... 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 11: நான்‌ ௬கமானேன்‌ நான்‌....... 


நான்‌ சுகமானேன்‌ நான்‌ சுகமானேன்‌ 
புண்ணியரின்‌ காயங்களால்‌ (2) 


ஆ அல்லேலூயா ஆ அல்லேலூயா 
அல்லேலூயா அனந்தமே 

ஆ அல்லேலூயா ஆ அல்லேலூயா 
அல்லேலூயா ஆரோக்கியமே 


பிள்ளையின்‌ அப்பம்‌ பிள்ளையின்‌ அப்பம்‌ 
பிள்ளையான எனக்கல்லோ (2) 

என்‌ நோய்கள்‌ தர்த்தார்‌ என்‌ நோய்கள்‌ தீர்த்தார்‌ 
சாபமான சிலுவையில்‌ (2 


(ஆ அல்லேலூயா....... 


நான்‌ ஏன்‌ சுமப்பேன்‌ நான்‌ ஏன்‌ சுமப்பேன்‌ 
எந்தன்‌ இயேசு சுமந்த பின்‌ (2) 
யேகோவா தேவன்‌ யேகோவா தேவன்‌ 
எந்தன்‌ நல்ல பரிகாரி (2) 
(ஆ அல்லேலூயா....... 


பரிபூர்ண ஐவன்‌ பரிபூர்ண ஜிவன்‌ 
பரனந்த ஜீவனிது (2) 
இயேசுவின்‌ இரத்தம்‌ இயேசுவின்‌ இரத்தம்‌ 
பிணிபோக்கும்‌ நல்‌ மருந்து (2) 
அ அல்லேலூயா....... 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 12: விந்தைக்‌ கிறிஸ்து இயேசு 


விந்தைக்‌ கிறிஸ்து இயேசு ராஜா 

உந்தன்‌ சிலுவை என்‌ மேன்மை ம 
(விந்தைக்‌ 

சுந்தரம்‌ மிகும்‌ இந்தப்‌ புவில்‌ ம 

எந்த மேன்மைகள்‌ எனக்கிருப்பினும்‌ 
(விந்தைக்‌ 


திரண்ட அஸ்தி உயர்ந்த கல்வி 

செல்வாக்குகள்‌ மிகவிருப்பினும்‌ (2) 

குருசை நோக்கி பார்க்க எனக்கு ம்‌ 

உரிய பெருமை யாவும்‌ அற்பமே 
(விந்தைக்‌ 


உம்குருசே அசிக்கெல்லாம்‌ 

ஊற்றாம்‌ வற்றா ஓீவநதியாம்‌ (2) 

துங்க இரத்த ஊற்றில்‌ மூழ்கி ம 

தூய்மை அடைந்து மேன்மையாகினேன்‌ 
(விந்தைக்‌ 


சென்னி விலா கை கால்‌ நின்று 

சிந்துததோ துயரோடன்பு (2) 

மன்னா இதைப்‌ போன்ற காட்சி ம்‌ 

எந்தநாளிலுமே எங்கும்‌ காணேன்‌ 
(விந்தைக்‌ 


இந்த விந்தை அன்புக்கீடாய்‌ 

என்ன காணிக்கை ஈந்திடுவேன்‌ (2) 

எந்த அரும்‌ பொருள்‌ ஈடாகும்‌ ம்‌ 

என்னை முற்றிலும்‌ உமக்களிக்கின்றேன்‌ 
(விந்தைக்‌ 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 13: போற்றித்‌ துதிப்போம்‌ எம்‌....... 


போற்றித்‌ துதிப்போம்‌ எம்‌ தேவ தேவனை 

புதிய இதயமுடனே 

நேற்றும்‌ இன்றும்‌ என்றும்‌ மாறா இயேசுவை நாம்‌ 
என்றும்‌ பாடித்துதிப்போம்‌ (2) 


இயேசு என்னும்‌ நாமமே 
என்‌ ஆத்துமாவின்‌ கீதமே 
என்‌ நேசர்‌ இயேசுவை நான்‌ என்றும்‌ 


ஏற்றி மகிழ்ந்திடுவேன்‌ (2) 


கோரப்‌ பயங்கரமான புயலின்‌ 

கொடிய அலையின்‌ மத்தியில்‌ 

காக்கும்‌ கரம்‌ கொண்டு மார்பில்‌ சேர்த்தணைத்த 
அன்பை என்றும்‌ பாடுவேன்‌ (2) 


(இயேசு என்னும்‌ நாமமே....... 


யோர்தான்‌ நதி போன்ற சோதனையிலும்‌ 
சோர்ந்தமிழ்ந்து மாளாதே 

ஆர்ப்பின்‌ ஜெயத்‌ தொனியோடே 
பாதுகாத்த அன்பை என்றும்‌ பாடுவேன்‌ (8) 


(இயேசு என்னும்‌ நாமமே....... 


தாய்‌ தன்‌ பாலகனையே மறப்பினும்‌ 
நான்‌ மறவேன்‌ என்று சொன்னதால்‌ 
தாழ்த்தி என்னை அவர்‌ கையில்‌ தந்து ஜீவ 
பாதை என்றும்‌ ஓடுவேன்‌ (2) 
(இயேசு என்னும்‌ நாமமே....... 


பூமியகிலமும்‌ சாட்சியாகவே 
போங்க ளென்ற கட்டளையதால்‌ 
அவி ஆத்துமாவும்‌ தேகம்‌ யாவுமின்று 
தந்து தொண்டு செய்குவேன்‌ (2) 
(இயேசு என்னும்‌ நாமமே....... 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 14: சீர்‌ திரியேக வஸ்தே நமோ....... 


சீர்‌ திரியேக வஸ்தே நமோ நமோ - நின்‌ 
திருவடிக்கே நமஸ்தே நமோ நமோ (2 
பார்‌ படைத்தாளும்‌ நாதா பரமசற்‌ பிரசாதா ம்‌ 
நாருறுந்‌ தூய வேதா நமோ நமோ நமோ 
சீர்திரியேக வஸ்கே....... 


தந்தை பராபரனே நமோ நமோ - எமைக்‌ 

தாங்கியதரிப்போனே நமோ நமோ (2 

சொந்தக்‌ குமாரன்‌ தந்தாய்‌ சொல்லரும்‌ நலமீந்தாய்‌ 

எந்தவிர்‌ போக்கும்மெந்தாய்‌ நமோ நமோ நமோ 
(சீர்திரியேக வஸ்கே....... 


எங்கள்‌ பவத்தினாசா நமோ நமோ - புது 
எருசலேம்‌ நகர்‌ இராசா நமோ நமோ (3 
எங்கும்‌ நின்‌ அரசேற எவரும்‌ நின்‌ புகழ்‌ கூற 
துங்க மந்தையிற்‌ சேர நமோ நமோ நமோ 
சீரகிரியேக வஸ்கே....... 


பரிசுத்த அவி தேவா நமோ நமோ - திட 

பலமளித்‌ தெமைக்‌ கா வா நமோ நமோ (9) 

கரிசித்துத்‌ தா நற்புத்தி கபடற்ற மனச்சுத்தி 

திருமொழி பற்றும்‌ பக்தி நமோ நமோ நமோ 
சீரதிரியேக வஸ்கே....... 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 15: அவர்‌ எந்தன்‌ சங்கீதமானவர்‌....... 


அவர்‌ எந்தன்‌ சங்கீதமானவர்‌ 
பெலமுள்ள கோட்டையுமாம்‌ 

ஜவனின்‌ அதிபதியான அவரை 

ஜீவிய காலமெல்லாம்‌ வாழ்த்திடுவோம்‌ 
அவர்‌ எந்தன்‌ சங்கீதமானவர்‌....... 


துதிகளின்‌ மத்தியில்‌ வாசம்‌ செய்யும்‌ 
தூதர்‌ கணங்கள்‌ போற்றும்‌ தேவன்‌ அவரே 8) 
வேண்டிடும்‌ பக்தர்களின்‌ குறைகள்‌ கேட்கும்‌ 
திக்கற்ற பிள்ளைகளின்‌ தேவன்‌ அவரே (2 
(அவர்‌ எந்தன்‌ சங்கீதமானவர்‌....... 


இரெண்டு மூன்று பேர்‌ எந்தன்‌ நாமத்தினால்‌ 
இருதயம்‌ ஒருமித்தால்‌ அவர்‌ நடுவில்‌ (2) 
இருப்பேன்‌ என்றவர்‌ நமது தேவன்‌ 

இருகரம்‌ தட்டி என்றும்‌ வாழ்த்திடுவோம்‌ (2) 


(அவர்‌ எந்தன்‌ சங்கீதமானவர்‌....... 


வானவர்‌ கிறிஸ்தேசு நாமம்‌ அதை 

வாழ்‌ நாள்‌ முழுவதும்‌ வாழ்த்திடுவோம்‌ (2) 

வருகையில்‌ அவரோடு இணைந்து என்றும்‌ 

வணங்குவோம்‌ வாழ்த்துவோம்‌ போற்றிடுவோம்‌ (2 
(அவர்‌ எந்தன்‌ சங்கீதமானவர்‌....... 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 16: தேவனே நான்‌ ஊமதண்டையில்‌... 


தேவனே நான்‌ ஊமதண்டையில்‌ - இன்னும்‌ நெருங்கி 
சேர்வதே என்‌ அவல்‌ பூமியில்‌ (2 
மாவலிய கோரமாக வன்‌ சிலுவை மீதினில்‌ நான்‌ 
கோவே தொங்க நேரிடினும்‌ 
அவலாய்‌ உம்மண்டை சேர்வேன்‌ 
(தேவனே நான்‌ ஊமதண்டையில்‌....... ) 


யாக்கோபைப்‌ போல்‌ போகும்‌ பாதையில்‌ 
பொழுதுபட்டு இராவில்‌ இருள்‌ வந்து மூடிட 
தூக்கத்தால்‌ நான்‌ கல்லிலே சாய்ந்து தூங்கினாலும்‌ என்‌ 
கனாவில்‌ நோக்கியும்மைக்‌ கிட்டிச்‌ சேர்வேன்‌ 
வாக்கடங்கா நல்ல நூதா 

(தேவனே நான்‌ ஊமதண்டையில்‌....... ) 


பரத்துக்கேறும்‌ படிகள்‌ போலவே - என்‌ பாதை தோன்ற 
பண்ணுமையா எந்தன்‌ தேவனே 
கிருபையாக நீர்‌ எனக்கு தருவதெல்லாம்‌ ஊமதண்டை 
அருமையாய்‌ என்னை அழைக்கும்‌ 
அன்பின்‌ தூதராகச்‌ செய்யும்‌ 

(தேவனே நான்‌ ஊமதண்டையில்‌....... ) 


நித்திரையில்‌ என்றும்‌ விழித்து - காலை எழுந்து 


கர்த்தாவே நூன்‌ உம்மைப்‌ போற்றுவேன்‌ 
இத்தரையில்‌ உந்தன்‌ வீடாய்‌ என்‌ துயர்‌ கல்‌ நாட்டுவேனே 
எந்தன்‌ துன்பத்தின்‌ வழியாய்‌ 
இனெனும்‌ உம்மைக்‌ கிட்டிச்‌ சேர்வேன்‌ 
(தேவனே நான்‌ ஊமதண்டையில்‌....... ) 


அனந்தமாய்‌ செட்டை விரித்து - பரவசமாய்‌ 
ஆகாயத்தில்‌ ஏறிப்போயினும்‌ 
வானமண்டலங்‌ கடந்து பறந்து மேலே சென்றிடினும்‌ 
மகிழ்வுறும்‌ காலத்திலும்‌ நான்‌ 
மருவியும்மைக்‌ கிட்டிச்‌ சேர்வேன்‌ 

(தேவனே நான்‌ ஊமதண்டையில்‌....... ) 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 17: எந்தன்‌ அன்புள்ள ஆண்டவர்‌...... 


எந்தன்‌ அன்புள்ள அண்டவர்‌ இயேசுவே நான்‌ 
உந்தன்‌ நாமத்தைப்‌ போற்றிடுவேன்‌ (2) 

உயர்‌ அடைக்கலத்தில்‌ என்னை வைத்தவரே 
உந்தன்‌ நாமத்தைப்‌ போற்றிடுவேன்‌ 


ஆ அனந்தம்‌ அனந்தமே 
அல்லும்‌ பகலிலும்‌ பாடிடுவேன்‌ 
இயேசுவே எந்தன்‌ ஆருயிரே ம 


பெற்ற தாயும்‌ என்‌ தந்தையும்‌ அனவரே 
மற்றும்‌ எல்லாம்‌ எனக்கு நீரே 0) 
வானம்‌ பூமியும்‌ யாவுமே மாறினும்‌ நீரோ 
வாக்கு மாறாதவரே 
(ஆ அனந்தம்‌....... 


உயர்‌ அடைக்கலத்தில்‌ என்னை வைத்தவரே 
உந்தன்‌ நாமத்தை நம்பிடுவேன (2 
உம்மையல்லாதிப்‌ பூமியில்‌ யாரையும்‌ நம்பிடேன்‌ 
உயிருள்ள தெய்வம்‌ நீரே 

(ஆ அனந்தம்‌....... 


எந்தன்‌ சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே 
இந்த நிலையில்லா வாழ்க்கையிலே (8) 
இந்த மாய உலகத்தை வெறுத்திட அளித்தார்‌ 
பரிசுத்த ஓவியமே 


(ஆ அனந்தம்‌....... 


பொன்‌ வெள்ளியுமோ பெரும்‌ பேர்‌ புகழோ 
பண அசையும்‌ வீணல்லவோ (2 
பரலோக செல்வமே என்‌ அரும்‌ இயேசுவே 
போதும்‌ எனக்கு நீரே 
(ஆ அனந்தம்‌....... 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 18: எந்தன்‌ நாவில்‌ புதுப்‌ பாட்ரு....... 


எந்தன்‌ நாவில்‌ புதுப்பாட்டு - எந்தன்‌ 
இயேசு தருகிறார்‌ (2) 


அனந்தம்‌ கொள்ளுவேன்‌ அவரை நான்‌ பாடுவேன்‌ 
உயிருள்ள நாள்‌ வரையில்‌ - அல்லேலூயா (2) 


பாவ இருள்‌ என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில்‌ 
தேவனவர்‌ தீபமாய்‌ என்னைத்‌ தேற்றினார்‌ (2) 
அனந்தம்‌ கொள்ளுவேன்‌....... ) 


வாதை நோயும்‌ வந்த போது வேண்டல்‌ கேட்டிட்டார்‌ 
பாதை காட்டி துன்பமெல்லாம்‌ நீக்கி மீட்டிட்டார்‌ ஐ 
அனந்தம்‌ கொள்ளுவேன்‌....... ) 


சேற்றில்‌ வீழ்ந்த என்னை அவர்‌ தூக்கி எடுத்தார்‌ 
நாற்றமெல்லாம்‌ ஜீவரத்தம்‌ கொண்டு மாற்றினார்‌ (2) 
அனந்தம்‌ கொள்ளுவேன்‌....... ) 


தந்தை தாயும்‌ நண்பர்‌ உற்றார்‌ யாவுமாகினார்‌ 
நிந்தை தாங்கி எங்குமவர்‌ மேன்மை சொல்லுவேன்‌ (8) 
அனந்தம்‌ கொள்ளுவேன்‌....... ) 


இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும்‌ 


அவ்வுலக வாழ்வைக்‌ காண காத்து நிற்கின்றேன்‌ (9) 
அனந்தம்‌ கொள்ளுவேன்‌....... ) 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 19: கர்த்தர்‌ என்‌ ஜீவன்‌ எவ்‌....... 


கர்த்தர்‌ என்‌ ஜீவன்‌ என்‌ பெலனானவர்‌ 
யாருக்கும்‌ அஞ்சிடேன்‌ என்‌ நேரமும்‌ 
அவரே எந்தன்‌ ஒளியானவர்‌ 
இரட்சிப்புமானவர்‌ அவரேயாவார்‌ 

கர்த்தர்‌ என்‌ ஜீவன்‌ என்‌ பெலனானவர்‌....... 


சத்ருக்களும்‌ பகைஞர்களும்‌ 
பொல்லாங்கு செய்ய நினைத்தோர்களும்‌ 
என்‌ மாம்சத்தைப்‌ பட்சித்திட 
என்னையே நெருக்கின வேளைகளில்‌ 
கர்த்தரோ என்‌ பக்கம்‌ துணையாய்‌ நின்று 
காத்தென்னை இரட்சித்தார்‌ மாதயவாய்‌ (2 
கர்த்தர்‌ என்‌ ஜீவன்‌....... 


தந்தை தாயும்‌ கைவிட்டாலும்‌ 
கர்த்தர்‌ என்றும்‌ என்னைச்‌ சேர்த்துக்‌ கொள்வார்‌ 
என்‌ சத்ருக்கள்‌ வெட்கினார்கள்‌ 
கன்மலை மேல்‌ என்னை உயர்த்திடுவார்‌ 
திடமனதோடு நான்‌ காத்திருப்பேன்‌ 
ஸ்திரப்படுவேன்‌ அவர்‌ கிருபையாலே (9) 
கர்த்தர்‌ என்‌ ஜீவன்‌....... 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 20: மகிழ்வோம்‌ மகிழ்வோம்‌....... 


மகிழ்வோம்‌ மகிழ்வோம்‌ தினம்‌ அகமகிழ்வோம்‌ 
இயேசு ராஜன்‌ நம்‌ சொந்தமாயினார்‌ 
இந்தப்‌ பார்தலத்தின்‌ சொந்தக்காரர்‌ அவர்‌ 
எந்தன்‌ உள்ளத்தின்‌ சொந்தமானார்‌ (2) 
லி படம்‌ அனந்தமே பரமானந்தமே 
இது மாபெரும்‌ பாக்கியமே 


(இந்தப்‌ பார்தலத்தின்‌....... ) 


சின்னஞ்‌ சிறு வயதில்‌ என்னைக்‌ குறித்து விட்டார்‌ 
தூரம்‌ போயினும்‌ கண்டு கொண்டார்‌ 
தமது ஜீவனை எனக்கும்‌ அளித்து 
ஓவன்‌ பெற்றுக்கொள்‌ என்றுரைத்தார்‌ (2) 
ல்‌ ட அனந்தமே பரமானந்தமே 
இது மாபெரும்‌ பாக்கியமே 
தமது ஜீவனை எனக்கும்‌....... 


எந்தச்‌ குழ்நிலையும்‌ அவர்‌ அன்பினின்று 

என்னைப்‌ பிரிக்காது காத்துக்‌ கொள்வார்‌ 
என்னை நம்பி அவர்‌ தந்த பொறுப்பதனை 
அவர்‌ வரும்‌ வரை காத்துக்கொள்வேன (2) 

அல்‌ வல்‌? அனந்தமே பரமானந்தமே 

இது மாபெரும்‌ பாக்கியமே 


(என்னை நம்பி அவர்‌....... ) 


அவர்‌ வரும்‌ நாளிலே என்னைக்‌ கரம்‌ அசைத்து 
அன்டாய்க்‌ கூப்பிட்டுச்‌ சேர்த்துக்கொள்வார்‌ 
அவர்‌ சமூகமதில்‌ அங்கே அவருடனே 
ஆடிப்பாடியே மகிழ்ந்திடுவேன்‌ (2) 
ட்‌ இ] அனந்தமே பரமானந்தமே 
இது மாபெரும்‌ பாக்கியமே 
(அவர்‌ சமூகமதில்‌ அங்கே..... 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 21: இயேசுவின்‌ பின்னே....... 


இயேசுவின்‌ பின்னே போகத்‌ துணிந்தேன்‌ 3 % 
பின்நோக்கேன்‌ நான்‌ பின்நோக்கேன்‌ நான்‌ 2 % 
உலகம்‌ என்‌ பின்னே சிலுவை என்‌ முன்னே 3 % 
பின்நோக்கேன்‌ நான்‌ பின்நோக்கேன்‌ நான்‌ 2 % 


கஷ்டம்‌ என்‌ இன்பம்‌ நஷ்டம்‌ என்‌ லாபம்‌ 3 % 
பின்நோக்கேன்‌ நான்‌ பின்நோக்கேன்‌ நான்‌ 2 % 
என்‌ மீட்பர்‌ பாதை என்றும்‌ பின்‌ செல்வேன்‌ 3 % 
பின்நோக்கேன்‌ நான்‌ பின்நோக்கேன்‌ நான்‌ 2 % 


இயேசு என்‌ அசை சீயோன்‌ என்‌ வாஞ்சை 4 % 
பின்நோக்கேன்‌ நான்‌ பின்நோக்கேன்‌ நான்‌ 2 % 
நேசரின்‌ சித்தம்‌ செய்வதென்‌ வாஞ்சை 3 % 

பின்நோக்கேன்‌ நான்‌ பின்நோக்கேன்‌ நான்‌ 2 % 


செல்வேன்‌ நான்‌ வேகம்‌ வெல்வேன்‌ என்‌ கீரிடம்‌ 3 % 
பின்நோக்கேன்‌ நான்‌ பின்நோக்கேன்‌ நான்‌ 2 % 
கேட்கும்‌ ஓர்‌ ஓசை வா எந்தன்‌ காந்தை 3 % 
பின்னோக்கேன்‌ நான்‌ பின்னோக்கேன்‌ நான்‌ 4 % 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 22: இயேசு ராஜனின்‌ திருவடிக்கே....... 


இயேசு ராஜனின்‌ திருவடிக்கே 
சரணம்‌ சரணம்‌ சரணம்‌ 
அத்ம நாதனின்‌ மலரடிக்கே 
சரணம்‌ சரணம்‌ சரணம்‌ 


பார்‌ போற்றும்‌ தூய தூய தேவனே 
மெய்‌ ராஜனே எங்கள்‌ நாதனே 
பயம்‌ யாவும்‌ நீக்கும்‌ துணையானீரே 
சரணம்‌ சரணம்‌ சரணம்‌ 


(இயேசு ராஜனின்‌....... 


இளைப்பாறுதல்‌ தரும்‌ வேந்தனே 
இன்னல்‌ துன்பம்‌ நீக்கும்‌ அருள்‌ நாதரே 
ஏழை என்னை அற்றித்‌ தேற்றிக்‌ காப்பீரே 
சரணம்‌ சரணம்‌ சரணம்‌ 


(இயேசு ராஜனின்‌....... 


பெலவீனம்‌ யாவும்‌ போக்கும்‌ வல்லோரே 
பெலனீந்து வலக்கரம்‌ பிடிப்பீரே 

அவி அத்மா சரீரத்தைப்‌ படைக்கிறேன்‌ 
சரணம்‌ சரணம்‌ சரணம்‌ 


(இயேசு ராஜனின்‌....... 


உந்தன்‌ சித்தம்‌ செய்ய அருள்‌ தாருமே 
எந்தன்‌ சித்தம்‌ யாவும்‌ என்றும்‌ ஒழிப்பீரே 
சொந்தமாக ஏற்று என்னை ஆட்கொள்ளும்‌ 
சரணம்‌ சரணம்‌ சரணம்‌ 


(இயேசு ராஜனின்‌....... 


மாதூய தூயரெனப்‌ போற்றிடும்‌ 

விண்‌ தூதரோடே நாமும்‌ போற்றுவோம்‌ 
மா தேவ சபை பூவில்‌ வாழ்த்தவே 
சரணம்‌ சரணம்‌ சரணம்‌ 


(இயேசு ராஜனின்‌....... 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 23: தொழுகிறோம்‌ எங்கள்‌ பிதாவே.... 


தொழுகிறோம்‌ எங்கள்‌ பிதாவே 


பொழுதெல்லாம்‌ ஆவி உண்மையுடனே (2 


பரிசுத்த அலங்காரத்துடனே 
கரிசிப்பதினால்‌ சரணம்‌ சரணம்‌ (2) 
(தொழுகிறோம்‌ 


வெண்மையே பரிசுத்தமானவர்‌ 
உண்மையே உருவாய்க்‌ கொண்டவர்‌ (2) 
என்னையே மீட்டுக்கொண்டவர்‌ 
அண்ணலே இதோ சரணம்‌ சரணம்‌ (2 
(தொழுகிறோம்‌ 


அடியார்களின்‌ அஸ்திபாரம்‌ 
அறிவுக்கெட்டாத விஸ்தாரம்‌ 2 

கூடி வந்த எம்‌ அலங்காரம்‌ 

கோடா கொடியாம்‌ சரணம்‌ சரணம்‌ (2 


(தொழுகிறோம்‌ 


பார்த்திபனே கன ஸ்தோத்திரம்‌ 
கீர்த்தனம்‌ மங்களம்‌ ஸ்தோத்திரம்‌ (2) 
வாழ்க வாழ்க வாழ்க என்றும்‌ 
அல்லேலூயா அமென்‌ அமென்‌ (2) 
(தொழுகிறோம்‌ 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 24: காக்கும்‌ கரங்கள்‌ உண்டெனக்கு...... 


காக்கும்‌ கரங்கள்‌ உண்டெனக்கு 
காத்திடுவார்‌ கிருபையாலே (2 
அல்லேலூயா பாடிப்‌ பாடி 
அலைகளை நான்‌ தாண்டிடுவேன்‌ (2 


நம்பி வா இயேசுவை 
இயேசுவை நம்பி வா 
நம்பினேன்‌ இயேசுவை 
இயேசுவை நம்பினேன்‌ 


நிந்தனைகள்‌ போராட்டம்‌ வந்தாலும்‌ 
எந்தன்‌ தேவன்‌ தாங்கினாரே (2) 
தேவ ஆவி என்மேல்‌ அமர 
நேசருக்காய்‌ ஜீவித்திடுவேண்‌ (2) 


நம்பி வா இயேசுவை....... ) 


கன்மலைகள்‌ நொறுங்கும்படியாய்‌ 
கர்த்தர்‌ என்னைக்‌ கரம்‌ பிடித்தார்‌ (2) 
காத்திருந்து பெலனடைந்து 
கழுகு போல்‌ நான்‌ எழும்பிடுவேன்‌ 8) 
நம்பி வா இயேசுவை....... ) 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 25: என்‌ தேவனாகிய கர்த்தாவே....... 


என்‌ தேவனாகிய கர்த்தாவே 
உம்மையென்றென்றைக்கும்‌ துதிப்பேன்‌ 
அல்லேலூயா அல்லேலூயா 
அல்லேலூயா அல்லேலூயா (2) 


கர்த்தாவே என்‌ சத்துருக்கள்‌ என்னை 

மேற்கொண்டு மகிழ விடாதிரும்‌ (2) 

நீர்‌ என்னைக்‌ கை தூக்கி எடுத்தபடியால்‌ 

நாண்‌ உம்மையென்றென்றும்‌ போற்றுவேண்‌ (2) 
என்‌ தேவனாகிய கர்த்தாவே 


உம்மை நான்‌ நோக்கி கூப்பிட 
நீர்‌ என்னைக்‌ குணமாக்கினீர்‌ (2) 
பாதாளத்திலிருந்து என்னை ஏறப்பண்ணி 
என்னை உயிருடன்‌ காத்தார்‌ 2 

என்‌ தேவனாகிய கர்த்தாவே 


கர்த்தாவே உம்மைக்‌ கூப்பிட்டேன்‌ 
கர்த்தரை நோக்கிக்‌ கெஞ்சினேன்‌ (2) 
என்‌ புலம்பலை நீர்‌ களிப்பாக மாற்றி 
களிப்பின்‌ கட்டினால்‌ கட்டினார்‌ (2 
(என்‌ தேவனாகிய கர்த்தாவே 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 26: வா எங்கள்‌ ஸ்வாமி....... 


வா எங்கள்‌ ஸ்வாமி 

வா இந்த நேரத்திலே 

உம்‌ பாதம்‌ சேவிக்க இவ்வேளை 
சுத்தரே அடிபணிந்தோம்‌ 


(வா எங்கள்‌ 


வா எங்கள்‌ தேவனே 
வந்தெம்மைக்‌ காத்திடுமே 
தேடியே உம்‌ பாதம்‌ அண்டினோம்‌ 
தெய்வமே அருள்‌ தாரும்‌ 
(வா எங்கள்‌ 


வா எங்கள்‌ கர்த்தரே 
வந்தெம்மைக்‌ காருமையா 
கருணையின்‌ வடிவான கடவுளே 
காத்தெனக்‌ கருள்‌ தாரும்‌ 

(வா எங்கள்‌ 


வா எங்கள்‌ நூதனே 
நாடி வந்தோதே 
நித்திய ஜீவ ராஜனே 
நமோ நமோ நாதா 
(வா எங்கள்‌ 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 27: இயேசுவின்‌ குரும்பம்‌ ஒன்று....... 


இயேசுவின்‌ குடும்பம்‌ ஓன்று உண்டு 
அன்பு நிறைந்திடும்‌ இடம்‌ உண்டு 3 


உயர்வுமில்லை அங்கு தாழ்வுமில்லை 
ஏழையில்லை பணக்காரன்‌ இல்லை (2) 
ராஜாதி ராஜா இயேசு 
என்றென்றும்‌ அண்டிடுவார்‌ (2) 
(இயேசுவின்‌ குடும்பம்‌........ 


பாவமில்லை அங்கு சாபமில்லை 
வியாதியில்லை கடும்‌ பசியுமில்லை (2 
ராஜாதி ராஜா இயேசு 
என்றென்றும்‌ காத்திடுவார்‌ (2) 
(இயேசுவின்‌ குடும்பம்‌....... ) 


இன்பமுண்டு சமதானமுண்டு 
வெற்றியுண்டு துதிப்‌ பாடலுண்டு (2) 
ராஜாதி ராஜா இயேசு 
என்றென்றும்‌ ஈந்திடுவார்‌ (2) 
(இயேசுவின்‌ குடும்பம்‌....... ) 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 28: தொல்லை கஷ்டங்கள்‌....... 


தொல்லை கஷ்டங்கள்‌ சூழ்ந்திடும்‌ 
துன்பம்‌ துக்கம்‌ வரும்‌ 
இன்பத்தில்‌ துன்பம்‌ நேர்ந்திடும்‌ 
இருளாய்‌ தோன்றும்‌ எங்கும்‌ 
சோதனை வரும்‌ வேளையில்‌ 
சொற்‌ கேட்கும்‌ செவியிலே 
பரத்தில்‌ இருந்து ஜெயம்‌ வரும்‌ 


பரண்‌ என்னைக்‌ காக்க வல்லோன்‌ 


காக்கும்‌ வல்ல மீட்பர்‌ உண்டெனக்கு 
உண்டெனக்கு உண்டெனக்கு 
காக்கும்‌ வல்ல மீட்பர்‌ உண்டெனக்கு 
காத்திடுவார்‌ என்றுமே ம 


ஐயம்‌ இருந்ததோர்‌ காலத்தில்‌ 
அவி குறைவால்‌ தான்‌ 

மீட்பர்‌ உதிர பெலத்தினால்‌ 
சத்துருவை வென்றேன்‌ 

என்‌ பயம்‌ யாவும்‌ நீங்கிற்று 
இயேசு கை தூக்கினார்‌ 

முற்றும்‌ என்‌ உள்ளம்‌ மாறிற்று 
இயேசென்னைக்‌ காக்க வல்லோன்‌ 


காக்கும்‌ வல்ல...... 


என்ன வந்தாலும்‌ நம்புவேன்‌ 

என்‌ நேசர்‌ மீட்பரை 

யார்‌ கை விட்டாலும்‌ பின்‌ செல்வேன்‌ 
எனது இயேசுவை 

அகல அம உயரமாய்‌ 

எவ்வளவு அன்பு கூர்ந்தார்‌ 

என்ன துன்பங்கள்‌ வந்தாலும்‌ 

அவர்‌ என்னைக்‌ கைவிடமாட்டார்‌ 


காக்கும்‌ வல்ல...... 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 29: இயேசு இயேசு ராஜா....... 


இயேசு இயேசு ராஜூ 
இயேசு இயேசு நாதா 
இயேசு நேச தேவா 

இயேசு எனக்கெல்லாமே ம்‌ 


அல்லேலூயா ஆமென்‌ 
அல்லேலூயா ஆமென்‌ 
அல்லேலூயா ஆமென்‌ 
அல்லேலூயா ஆமென்‌ 


இயேசு பாவங்கள்‌ போக்குவார்‌ 
இயேசு சாபங்கள்‌ நீக்குவார்‌ (2) 
இயேசு எந்தன்‌ நேசரே 
இணையற்ற என்‌ இயேசுவே 


அமென்‌ ஆமென்‌ இயேசு 
ஆமென்‌ ஆமென்‌ இயேசு 
ஆமென்‌ ஆமென்‌ இயேசு 
ஆமென்‌ ஆமென்‌ இயேசு 


நீச பாவியை நேசித்தார்‌ 

நாச வழி நின்று மீட்டிட்டார்‌ ௫) 
நேசக்‌ கரம்‌ நீட்டிக்‌ காப்பாரே 
இணையற்ற என்‌ இயேசுவே 


ஓசன்னா இயேசு 
ஓசன்னா இயேசு 
ஓசன்னா இயேசு 
ஓசன்னா இயேசு 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 30: தேவ தேவனைத்‌ துதித்திருவோம்‌ 


தேவ தேவனைத்‌ துதித்திடுவோம்‌ 
சபையில்‌ தேவன்‌ எழுந்தருள 
ஒருமனதோடு அவர்‌ நாமத்தை 
துதிகள்‌ செலுத்தி போற்றிடுவோம்‌ 


அல்லேலாயா தேவனுக்கே 
அல்லேலூயா கர்த்தருக்கே 
அல்லேலூயா பரிசுத்தர்க்கே 
அல்லேலூயா ராஜனுக்கே 


எங்கள்‌ காலடி வளுவிடாமல்‌ 

எங்கள்‌ நடைகளை ஸ்திரப்படுத்தும்‌ 

கண்மணி போலக்‌ காத்தருளும்‌ 

கிருபையால்‌ நிதம்‌ வழி நடத்தும்‌ 
(அல்லேலூயா 


சபையில்‌ உம்மை அழைத்திடுவோம்‌ 
சகாயம்‌ பெற்று வாழ்ந்திடுவோம்‌ 
சாத்தானை என்றும்‌ ஜெயித்திடுவோம்‌ 
சாகும்‌ வரையில்‌ உழைத்திடுவோம்‌ 
(அல்லேலூயா 


ஜீவனுள்ள நாட்களெல்லாம்‌ 

நன்மை கிருபை தொடர்ந்திடவே 

தேவ வசனம்‌ கீழ்ப்படிவோம்‌ 

தேவ சாயலாய்‌ மாறிடுவோம்‌ 
(அல்லேலூயா 


வானத்தில்‌ அடையாளம்‌ தோன்றிடுமே 

இயேசு மேகத்தில்‌ வந்திடுவார்‌ 

நாமும்‌ அவருடன்‌ சேர்ந்திடவே 

நம்மை ஆயத்தமாக்கிக்‌ கொள்வோம்‌ 
(அல்லேலூயா 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 31: துதி துதி என்‌ மனமே...... 


துதி துதி என்‌ மனமே 

துதிகளின்‌ உன்னதனை (2) 

தூத கணங்கள்‌ வாழ்த்திப்‌ புகழ்ந்திடும்‌ 
வானவர்‌ இயேசுவின்‌ நாமமதை (2) 


துதி துதி என்‌ 


பாவமாம்‌ காரிருள்‌ குழ்ந்திடும்‌ வேளை 
இரட்சிக்க தீபமாய்‌ வந்தார்‌ (9) 
அற்புதமாய்‌ நம்மை நடத்திடும்‌ இயேசு 
அன்பரின்‌ காயங்கள்‌ கண்டே ) 


துதி துதி என்‌ 


கல்வாரியில்‌ அன்று சிந்தின ரத்தம்‌ 
கழுவிடும்‌ பாவங்களை (2) 
கண்ணீரைத்‌ துடைக்கும்‌ அவரது அன்பு 
கல்மனம்‌ கரைத்திடுமே (9) 

துதி துதி என்‌ 


சீக்கிரமாய்‌ இதோ வருகிறேன்‌ என்றவர்‌ 
சீக்கிரம்‌ வந்திடுவார்‌ (2) 
உன்னத தேவனின்‌ மகிமையைக்‌ காண 
உள்ளமும்‌ ஏங்கிடுதே (2 

துதி துதி என்‌ 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 32: ஆராதிப்பேன்‌ நான்‌ ஆனந்த....... 


ஆராதிப்பேன்‌ நான்‌ அனந்தங்கொண்டேன்‌ 
இயேசுவே என்‌ வாழ்வில்‌ எல்லாம்‌ அனாரே 
ஆராதிப்பேன்‌ நான்‌ துதி பாடுவேன்‌ 
இயேசுவே என்‌ வாழ்வில்‌ எல்லா நாளுமே 
ஆராதிப்பேன்‌ நான்‌....... 


என்‌ இருதயம்‌ இருள்‌ சுழ்ந்ததே 

எனக்கோர்‌ ஒத்தாசை தேடியலைந்தேன்‌ (2) 
கிருபா பலியாய்‌ இயேசுவைக்‌ கண்டேன்‌ ம்‌ 
காலமெல்லாம்‌ நான்‌ கீதம்‌ பாடுவேன்‌ ம 


(ஆராதிப்பேன்‌ நான்‌....... 


அன்பின்‌ நிழலிலே என்னை அணைத்தார்‌ 
அவரின்‌ சந்நிதி அனந்தமே (2 
அருளின்‌ ஒளியில்‌ பரவசமானேன்‌ ம 
ஆயுளெல்லாம்‌ கர்த்தர்‌ துதி பாடுவேன்‌ ம்‌ 
அராதிப்பேன்‌ நான்‌....... 


சிந்தினார்‌ உதிரம்‌ சிந்தை மாற்றினார்‌ 
உள்ளத்தில்‌ இல்லத்தில்‌ ஆறுதல்‌ கண்டேன்‌ (8) 
அந்திப நாளில்‌ இயேசுவோடு வாழ்வேன்‌ ம 
அனுதினம்‌ பாடுவேன்‌ சங்கீதமே ம 
(ஆராதிப்பேன்‌ நான்‌....... 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 33: இயேசு எந்தன்‌ வாழ்வில்‌....... 


இயேசு எந்தன்‌ வாழ்வில்‌ பெலனானார்‌ 
எனக்கென்ன அனந்தம்‌ (2) 


எந்தன்‌ வாலிப காலமெல்லாம்‌ 

எந்தன்‌ வாழ்க்கையின்‌ துணையானார்‌ (9) 
உம்‌ நாமமே தழைத்தோங்க 

நான்‌ பாடுவேன்‌ உமக்காக 


எந்தன்‌ இதயமே உமைப்‌ பாடும்‌ 
எந்தன்‌ நினைவுகள்‌ உமதாகும்‌ (2) 
(இயேசு எந்தன்‌ வாழ்வில்‌....... 


பெரும்‌ தீமைகள்‌ அகன்றோட 
பொல்லா மாயைகள்‌ மறைந்தோட (2 
உமதாவியின்‌ அருள்‌ காண 
வருங்காலங்கள்‌ உமதாகும்‌ 
எந்தன்‌ இதயமே உமைம்‌....... ) 


இந்த உலகத்தை நீர்‌ படைத்தார்‌ 
எல்லா உரிமையும்‌ எனக்களித்தர்‌ (2) 
உம்‌ நாமமே தழைத்தோங்க 
நான்‌ வாழுவேன்‌ உமக்காக 
எந்தன்‌ இதயமே உமைம்‌...... ) 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 34: தேசமே பயப்படாதே....... 


தேசமே பயப்படாதே 
மகிழ்ந்து களி கூறு (8) 
சேனையின்‌ கர்த்தர்‌ உன்னடுவில்‌ 
பெரிய காரியம்‌ செய்திடுவார்‌ (2 


(தேசமே பயப்படாதே 


பலத்தினாலும்‌ அல்லவே 
பராக்கிரமும்‌ அல்லவே (2) 
அவியினாலே அகும்‌ என்று 
ஆண்டவர்‌ வாக்கு அருளினாரே (2 
(தேசமே பயப்படாதே 


தூய்‌ மறந்தாலும்‌ மறவாமல்‌ 
உள்ளம்‌ கையில்‌ வரைந்தாரே (2 
பலக்கரத்தாலே தாங்கி உன்னை 
சகாயம்‌ செய்து உயர்த்திடுவார்‌ (2) 
(தேசமே பயப்படாதே 


கசந்த மாறா மதுரமாகும்‌ 

கொடிய ஜோர்தான்‌ அகன்றிடும்‌ 2) 
நித்தமும்‌ உன்னை நல்வழி நடத்தி 
ஆத்துமாவை நிதம்‌ தேற்றிடுவார்‌ (9) 


(தேசமே பயப்படாதே 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 35: என்‌ தேவன்‌ என்‌ பெலனே... 


என்‌ தேவன்‌ என்‌ பெலனே 
அவர்‌ கூறும்‌ நல்‌ வசனம்‌ 
என்‌ பாதையின்‌ வெளிச்சம்‌ 
அவர்‌ நாமம்‌ என்‌ நினைவே 
(என்‌ தேவன்‌ என்‌ 


தீங்கு நாளில்‌ என்னை அவர்‌ 
தம்‌ கூடாரம்‌ மறைவில்‌ காத்திடுவார்‌ (2) 
தகுந்த வேளை தம்‌ கரத்தால்‌ 
கன்மலை மேலாய்‌ உயர்த்திடுவார்‌ (2 
(என்‌ தேவன்‌ என்‌ 


கர்த்தருக்காய்‌ காத்திடுவாய்‌ 

அவரால்‌ இதயம்‌ ஸ்திரப்படுமே (2) 

திட மனதோடு காத்திருந்து 

அடைக்கலம்‌ புகுவாய்‌ என்றென்றுமே (2) 
(என்‌ தேவன்‌ என்‌ 


கர்த்தர்‌ எனக்கு பெலனானவர்‌ 
யாருக்கு இனி நான்‌ பயப்படுவேன்‌ (2) 
ஓவனுள்ள நாட்களெல்லாம்‌ 
ஆலயத்தில்‌ நான்‌ தங்கிடுவேன்‌ (2) 
(என்‌ தேவன்‌ என்‌ 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 36: யார்‌ வேண்மும்‌ நாதா....... 


யார்‌ வேண்டும்‌ நாதா நீரல்லவோ 

எது வேண்டும்‌ நாதா உம்‌ அன்பல்லவோ (2 
பாழாகும்‌ லோகம்‌ வேண்டாமைய்யா 
வீணான வாழ்க்கை வெறுத்தேனைய்யா (2 


உலகத்தின்‌ செல்வம்‌ நிலையாகுமோ 

பேர்‌ புகழ்‌ கல்வி அழியாததோ (2 

பின்‌ ஏன்‌ நீர்‌ கேட்டீர்‌ இக்கேள்வியை 
பதில்‌ என்ன சொல்வேன்‌ நீரே போதும்‌ (2) 


சிற்றின்ப மோகம்‌ சீக்கிரம்‌ போம்‌ 

பேரின்ப நாதா நீர்‌ போதாதா (2 

யார்‌ வேண்டும்‌ என்று ஏன்‌ கேட்டீரோ 
எங்கே நான்‌ போவேன்‌ உம்மையலலால்‌ (2) 


என்னைத்‌ தள்ளினால்‌ எங்கே போவேன்‌ 
அடைக்கலம்‌ ஏது உம்மையலலால்‌ (2 
கல்வாரி இன்றி கதியில்லையே 

கர்த்தர்‌ நின்‌ பாதம்‌ சரணடைந்தேன்‌ (9) 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 37: திருக்கரத்தால்‌ தாங்கி என்னை.... 


திருக்கரத்தால்‌ தாங்கி என்னை 

திருச்சித்தம்‌ போல்‌ நடத்திடுமே 

குயவன்‌ கையில்‌ களிமண்‌ நான்‌ 

அனுதினம்‌ நீர்‌ வனைந்திடுமே (2) 
திருக்கரத்தால்‌ தாங்கி 


உம்‌ வசனம்‌ தியானிக்கையில்‌ 
இதயம்‌ அதில்‌ அறுதலே 
காரிருளில்‌ நடக்கையிலே 
தீபமாக வழி நடத்தும்‌ (2) 
திருக்கரத்தால்‌ தாங்கி 


அழ்கடலில்‌ அலைகளினால்‌ 
அசையும்‌ போது என்‌ படகில்‌ 
ஆத்ம நண்பன்‌ இயேசு உண்டு 
சேர்ந்திடுவேன்‌ சேமமாக (2) 
திருக்கரத்தால்‌ தாங்கி 


அவர்‌ நமக்காய்‌ ஜீவன்‌ தந்து 
அளித்தனரே பெரிய மீட்பு 
கண்களினால்‌ காண்கிறேனே 
இன்ப கானான்‌ தேசமதை (2) 
திருக்கரத்தால்‌ தாங்கி 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 38: இயேசுவை நம்பி பநீறிக்‌....... 


இயேசுவை நம்பி பற்றிக்கொண்டேன்‌ 
மாட்சிமையான மீட்பைப்‌ பெற்றேன்‌ 
தேவகுமாரன்‌ இரட்சை செய்தார்‌ 
பாவியாம்‌ என்னை ஏற்றுக்கொண்டார்‌ 


இயேசுவைப்‌ பாடி போற்றுகிறேன்‌ 
நேசரை பார்த்து பூரிக்கிறேன்‌ 
மீட்பரை நம்பி நேசிக்கிறேன்‌ 
நீடுழி காலம்‌ ஸ்தோத்தரிப்பேன்‌ 


அன்பு பாராட்டி காப்பவராய்‌ 
எந்தனைத்‌ தாங்கி பூரணமாய்‌ 
இன்பமும்‌ நித்தம்‌ காட்டுகின்றார்‌ 
இன்னும்‌ நீங்காமல்‌ பாதுகாப்பார்‌ 
(இயேசுவைப்‌ பாடி....... 


மெய்ச்‌ சமதானம்‌ ரம்மியமும்‌ 
தூய தேவாவி வல்லமையும்‌ 
புண்ணிய நாதர்‌ தந்துவிட்டார்‌ 
விண்ணிலும்‌ சேர்ந்து வாழச்செய்வார்‌ 
(இயேசுவைப்‌ பாடி....... 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 39: ஆனந்த துதி ஒல....... 


ஆனந்த துதி ஒலி கேட்கும்‌ 

ஆடல்‌ பாடல்‌ சத்தமும்‌ தொனிக்கும்‌ 
அகாய விண்மீனாய்‌ அவர்‌ ஜனம்‌ பெருகும்‌ 
அண்டவர்‌ வாக்கு பலிக்கும்‌ - ஆ....... (2) 


மகிமைப்‌ படுத்துவேனென்றாரே 

மகிபனின்‌ பாசம்‌ பெரிதே 

மங்காத புகழுடன்‌ வாழ்வோம்‌ 

மாட்சி பெற்றுயர்ந்திடுவோமே 

குறுக்ட மாட்டோம்‌ குன்றிட மாட்டோம்‌ 
கறையில்லா தேவனின்‌ வாக்கு - ஆ....... (2) 


(ஆனந்த துதி ஒலி 


விடுதலை முழங்கிடுவோமே 

விக்கினம்‌ யாவும்‌ அகலும்‌ 

இடுக்கண்கள்‌ சூழ்ந்திடும்‌ வேளை 

இரட்சகர்‌ மீட்பருள்வாரே 

நுகங்கள்‌ முறிந்திடும்‌ கட்டுகளறுந்திடும்‌ 

விடுதலைப்‌ பெருவிழா காண்போம்‌ - ஆ....... (2) 
அனந்த துதி ஓலி 


பார்‌ போற்றும்‌ தேவன்‌ நம்‌ தேவன்‌ 

பாரினில்‌ வேறில்லை பாக்யம்‌ 

நீர்‌ எந்தன்‌ னங்கள்‌ என்றாரே 

வேறென்ன வாழ்வினில்‌ வேண்டும்‌ 

பிள்ளைகளும்‌ சபையும்‌ பிதா முன்னே நிலைக்கும்‌ 

பரிசுத்தர்‌ மாளிகை எழும்பும்‌ - ஆ....... (2) 
அனந்த துதி ஓலி 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 40: இருள்‌ சூழ்ந்த லோகத்தில்‌....... 


இருள்‌ சூழ்ந்த லோகத்தில்‌ 
இமைப்பொழுதும்‌ தூங்காமல்‌ (2 
கண்மணி போல என்னை 
கர்த்தர்‌ இயேசு காத்தாரே (2) 
கானங்களால்‌ நிறைந்து 
காலமெல்லாம்‌ பாடுவேன (2 


நான்‌ அஞ்சேன்‌ நான்‌ அஞ்சேன்‌ 
என்‌ இயேசு என்னோடிருப்பதால்‌ (2) 


மரணப்‌ பள்ளத்தாக்கில்‌ 
நான்‌ நடந்த வேளைகளில்‌ (2) 
கர்த்தரே என்னோடி ருந்து 
தேற்றினாரே தம்‌ கோலினால்‌ (2) 
பாத்திரம்‌ நிரம்பி வழிய 
ஆவியால்‌ அபிஷேகித்தார்‌ (2) 
நான்‌ அஞ்சேன்‌ நான்‌....... 


அலைகள்‌ படகின்‌ மேல்‌ 
மோதியே அழ்த்தினாலும்‌ (2) 
கடல்‌ மேல்‌ நடந்து வந்து 
கர்த்தரே என்னைத்‌ தூக்கினார்‌ (2) 
ஆடல்‌ நீக்கி அவர்‌ 
அமைதிப்படுத்தினார்‌ (2) 


நான்‌ அஞ்சேன்‌ நான்‌....... 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 41: முள்ளுள்ள புதர்களின்‌ மத்தியில்‌...... 


முள்ளுள்ள புதர்களின்‌ மத்தியில்‌ 
ஒரு ரோஜாப்‌ புஷ்பம்‌ போலவே 
மா செளந்தர்ய மானவரே 

இயேசு நாதனே எம்‌ தேவனே (2 


வாழ்த்துவோம்‌ எங்கள்‌ தேவனை 
ஓவ நாட்களிலும்‌ மறு யாத்திரையிலும்‌ 
நன்றியோடே நாம்‌ பாடிடுவோம்‌ ம்‌ 


இதயம்‌ வெம்பி கசந்து நொந்து 
மனக்கிலேசம்‌ அடைந்திடுங்கால்‌ 
மனப்‌ புண்ணில்‌ எண்ணெய்‌ தடவி 
மன அறுதல்‌ தந்திடுவார்‌ (2) 


(வாழ்த்துவோம்‌ எங்கள்‌....... 


தந்தை தாயும்‌ என்‌ சொந்தமானோரும்‌ 
கைவிட்டாலும்‌ அவர்‌ மாறிடார்‌ 
துன்பத்தில்‌ எம்மைத்‌ தாங்கிடுவார்‌ 
இன்பங்கள்‌ எமக்‌ ஈந்திடுவார்‌ (2) 
(வாழ்த்துவோம்‌ எங்கள்‌....... 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 42: திருப்பாதம்‌ நம்பி வந்தே 


திருப்பாதம்‌ நம்பி வந்தேன்‌ 
கிருபை நிறை இயேசுவே 
தம தன்பைக்‌ கண்டடைந்தேன்‌ 
தேவ சமூகத்திலே 
திருப்பாதம்‌ 


இளைப்பாறுதல்‌ தரும்‌ தேவா 
களைத்தோரைத்‌ தேற்றிடுமே (2 
சிலுவை நிழல்‌ எந்தன்‌ தஞ்சம்‌ 
சுகமாய்‌ அங்கு தங்கிடுவேன்‌ 
திருப்பாதம்‌ 


என்னை நோக்கி கூப்பிடு என்றீர்‌ 
இன்னல்‌ துன்ப நேரத்திலும்‌ (2) 
கருத்தாய்‌ விசாரித்து என்றும்‌ 
கனிவோடென்னை நோக்கிடுமே 
திருப்பாதம்‌ 


என்னைக்‌ கைவிடாதிரும்‌ நாதா 
என்ன நிந்தை நேரிடினும்‌ (2 
உமக்காக யாவும்‌ சகிப்பேன்‌ 
உமது பெலன்‌ ஈந்திடுமே 

திருப்பாதம்‌ 


உம்மை ஊக்கமாய்‌ நோக்கிப்‌ பார்க்தே 

உண்மையாய்‌ வெட்கம்‌ அடையேன்‌ (2) 

உமது முகப்‌ பிரகாசம்‌ 

தினமும்‌ என்னில்‌ வீசிடுமே 
திருப்பாதம்‌ 


ன்‌..... 


நம்பி 


நம்பி 


நம்பி 


நம்பி 


நம்பி 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 43: துதிப்பேன்‌ துதிப்பேன்‌....... 


துதிப்பேன்‌ துதிப்பேன்‌ துதிப்பேன்‌ 
கால காலமெல்லாம்‌ என்னைக்‌ காத்தவரை 
நாள்‌ உள்ளளவும்‌ துதிப்பேன்‌ (3) 


துதிப்பேன்‌ துதிப்பேன்‌ துதிப்பேன்‌....... 


பாவங்கள்‌ பல நான்‌ செய்திட்டாலும்‌ 
பாவி என்‌ மீது அன்பைச்‌ சொரிந்து (2) 
என்னை மீட்டு காத்து நடத்தும்‌ 
எந்தன்‌ இயேசுவைத்‌ துதிப்பேன்‌ (2) 
துதிப்பேன்‌ துதிப்பேன்‌ 


நண்பர்கள்‌ பகைவராய்‌ மாறிட்டாலும்‌ 
துன்பங்கள்‌ துயரங்கள்‌ சூழ்ந்திட்டாலும்‌ (2) 
என்னைத்‌ தேற்றி அன்பு கூர்ந்த 
எந்தன்‌ இயேசுவைத்‌ துதிப்பேன்‌ (2) 

துதிப்பேன்‌ துதிப்பேன்‌ 


வாழ்விலும்‌ உம்மை நான்‌ ஏற்றிடுவேன்‌ 
தாழ்விலும்‌ என்னை நீர்‌ தாங்கிடவே (2) 
ஏமை நானே பாதம்‌ பணிந்து 
எந்தன்‌ இயேசுவைத்‌ துதிப்பேன்‌ (2) 
துதிப்பேன்‌ துதிப்பேன்‌ 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 44: ஜாதிகளே எல்லோரும்‌ கர்த்தரை. 


ஜாதிகளே எல்லோரும்‌ கர்த்தரை 

ஏகமாய்த்‌ துதித்து போற்றிப்‌ பாடுங்கள்‌ 2) 

தேவனளித்த நன்மை பெரியது 

கர்த்தரின்‌ உண்மை என்றும்‌ மாறிடாதது (2) 
ஞாதிகளே எல்லோரும்‌ 


இனறு நாங்கள்‌ கூடி உம்மைப்‌ போற்றிப்‌ பா! 
ஈந்தளித்தீர்‌ உந்தன்‌ கிருபை (9) 
இயேசுவின்‌ நாமத்தை உயர்த்திடுவோம்‌ 
என்றுமவர்‌ துதி பாடி மகிழ்வோம்‌ (2) 

ஞாதிகளே எல்லோரும்‌ 


ஜீவன்‌ சுகம்‌ பெலன்‌ யாவும்‌ இயேசு தந்தார்‌ 

சேதம்‌ இன்றி என்னைக்‌ காத்தாரே (2 

ஓவிய பாதையில்‌ தேவை தந்து 

ஜெய கீதம்‌ பாட ஜெயம்‌ அளித்தார்‌ (2) 
ஞாதிகளே எல்லோரும்‌ 


பாவ சாப சோகம்‌ முற்றும்‌ என்னில்‌ நீக்கி 

சாவு பயம்‌ யாவும்‌ போக்கினார்‌ (2) 

சோதனை வேதனை குழ்கையிலே 

சோர்ந்திடாமல்‌ தாங்க பெலனளித்தார்‌ (2 
ஞாதிகளே எல்லோரும்‌ 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 45: இயேசுவே வழி சத்தியம்‌....... 


இயேசுவே வழி சத்தியம்‌ ஜீவன்‌ 
அவரன்றி மீட்பு இல்லையே 

அண்டிக்‌ கொள்ளுவார்‌ அவர்‌ சமூகம்‌ 
அனந்தமாய்‌ கீதம்‌ பாடவே 


கல்‌ அல்லேலூயா போற்றிடுவார்‌ 
புன்னகையில்‌ துதித்திடுவோம்‌ 
டு. எந்தன்‌ இயேசு என்னுடனே 
பூரிப்பால்‌ உள்ளம்‌ பொங்குதே 


இயேசுவே ஞானம்‌ நீதியும்‌ மீட்பும்‌ 
அலோசனைக்‌ கர்த்தரவரே 
அன்பினை ருசி இன்பமாய்ப்‌ பாடு 
ஆத்துமாவில்‌ நேசம்‌ பொங்கவே 


இயேசுவே கர்த்தர்‌ ராஜாதி ராஜா 
என்றெண்றுமாய்‌ அரசாளுவார்‌ 
ஆளுவோம்‌ என்றும்‌ அவருடனே 
ஆயிரமாய்‌ ஆண்டுகளாய்‌ 


இயேசுவே வழி சத்தியம்‌ ஜீவன்‌ 
அவரன்றி மீட்பு இல்லையே 

அண்டிக்‌ கொள்ளுவார்‌ அவர்‌ சமூகம்‌ 
அனந்தமாய்‌ கீதம்‌ பாடவே ம்‌ 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 46: புதுக்‌ கிருபை அளித்திருமே....... 


புதுக்‌ கிருபை அளித்திடுமே 
புகலிடம்‌ தந்திடுமே 

புது ஜீவன்‌ புது பெலமும்‌ 
எந்தன்‌ இயேசுவே தந்திடுமே (2) 


பரதேசியாய்‌ நான்‌ அலைந்தேனையா 
பாசமாய்த்‌ தேடினீரே (2) 

இதுகாறும்‌ காத்து இனியும்‌ நடத்தும்‌ 
இயேசு இரட்சகரே (2 


(புதுக்‌ கிருபை....... 
நலமுடன்‌ நாமும்‌ ஆராதிக்க 
நல்கினீர்‌ உம்‌ கிருபை (2 
கண்மணி போல கடைசி வரைக்கும்‌ 
காத்திட வாக்களிப்பீர்‌ (2 
யுதுக்‌ கிருபை....... 


உம்‌ சித்தம்‌ செய்ய உம்மைப்‌ போல்‌ மாற 
வல்லமை தந்திடுமே (2) 

இம்‌ மட்டும்‌ காத்தீர்‌ இனியும்‌ நடத்தும்‌ 
இயேசு இரட்சகரே (2 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 47: ஊற்றுத்‌ தண்ணீரே எந்தன்‌....... 


ஊற்றுத்‌ தண்ணீரே எந்தன்‌ தேவ ஆவியே 
ஓவ நதியே என்னில்‌ பொங்கிப்‌ பொங்கி வா (3 
ஆசீர்வதியும்‌ என்‌ நேச கர்த்தரே ம 
அவியின்‌ வரங்களினால்‌ என்னை நிரப்பும்‌ ம்‌ 
(ஊற்றுத்‌ தண்ணீரே....... 


கன்மலையைப்‌ பிளந்து வனாந்தரத்திலே 

கர்த்தாவே உம்‌ ஜனங்களின்‌ தாகம்‌ தீர்த்தீரே (2) 

பள்ளத்தாக்கிலும்‌ மலைகளிலும்‌ ம்‌ 

தண்ணீர்‌ பாயும்‌ தேசத்தை நீர்‌ வாக்களித்தீரே ம 
ஊற்றுத்‌ தண்ணீரே....... 


ஓவ தண்ணீராம்‌ எந்தன்‌ நல்ல கர்த்தரே 
ஓவ ஊற்றினால்‌ என்னை நிரப்பிடுமே (2 
கனி தந்திட நான்‌ செழித்தோங்கிட ம 
கர்த்தரின்‌ கரத்தால்‌ நித்தம்‌ கனம்‌ பெற்றிட ம 
(ஊற்றுத்‌ தண்ணீரே....... 


கிருபையின்‌ ஊற்றுகள்‌ பெருகிடவே 
புது பெலன்‌ அடைந்து நான்‌ மகிழ்ந்திடவே (2) 
பரிசுத்தத்தைப்‌ பயத்துடனே ம 
பூரணமாக்கிட தேவ பெலன்‌ தாருமே ம 
ஊற்றுத்‌ தண்ணீரே....... 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 48: என்‌ இயேசு ராஜா சாரோனின்‌....... 


என்‌ இயேசு ராஜா சாரோனின்‌ ரோஜா 
உம்‌ கிருபை தந்தாலே போதும்‌ (2) 
அலைமோதும்‌ வாழ்வில்‌ அலையாமல்‌ செல்ல 
உம்‌ கிருபை முன்‌ செல்ல அருளும்‌ (2) 
என்‌ இயேசு ராஜா....... 


கடலென்னும்‌ வாழ்வில்‌ கலங்கும்‌ என்‌ படகில்‌ 
சுக்கான்‌ பிடித்து நடத்தும்‌ என்‌ தேவா (3) 
கடலினைக்‌ கண்டித்த கர்த்தர்‌ நீர அல்லவோ 
கடவாது எல்லையை என்‌ வாழ்வில்‌ தாரும்‌ (2) 
என்‌ இயேசு ராஜா....... 


பிளவுண்ட மலையே புகலிடம்‌ நீரே 
புயல்‌ வீசும்‌ வாழ்வில்‌ பாதுகாத்தருளும்‌ (2) 
பாரினில்‌ காரிருள்‌ சேதங்கள்‌ அணுகாமல்‌ 
பரமனே எம்‌ முன்னே தீபமாய்‌ வாரும்‌ (2 
என்‌ இயேசு ராஜா....... 


எதிர்‌ காற்று வீச எதிர்ப்போரும்‌ பேச 
என்னோடு இருப்பவர்‌ பெரியவர்‌ நீரே 9) 
இயேசுவே யாத்திரையில்‌ கரைசேர்க்கும்‌ தேவன்‌ 
என்‌ லவ படகினில்‌ நங்கூரம்‌ நீரே (3 
என்‌ இயேசு ராஜா....... 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 49: ஜோதி தோன்றும்‌ ஓர்‌ தேச....... 


ஜோதி தோன்றும்‌ ஓர்‌ தேசமுண்டு 
விசுவாசக்‌ கண்ணால்‌ காண்கிறோம்‌ 
நம்‌ பிதா அழைக்கும்‌ பொழுது 
நாம்‌ அங்கே வசிக்கச்‌ செல்லுவோம்‌ 


மோட்சக்கரையில்‌ 
நாம்‌ சந்திப்போம்‌ ம்‌ 


அந்த வான கரையில்‌ நின்று நாம்‌ 
விண்ணோர்‌ கீதங்களைப்‌ பாடுவோம்‌ 
துக்கம்‌ யாவும்‌ அற்று மகிழ்ந்து 
சுத்தரின்‌ அறுதல்‌ அடைவோம்‌ 


இன்பராய்‌ ஈற்றிலே........ 


நம்‌ பிதாவின்‌ அன்பை நினைந்து 
அவரால்‌ மகிழ்ந்து புரிப்போம்‌ 
மீட்பின்‌ நன்மைகளை உணர்ந்து 
அவரை வணங்கித்‌ துதிப்போம்‌ 
(இன்பராய்‌ ஈற்றிலே....... ) 


ஏழைக்கும்‌ மாளிகை அங்குண்டு 
என்று நம்‌ மீட்பர்‌ அழைக்கிறார்‌ 
மாந்தர்‌ யாவருக்கும்‌ இடமுண்டு 
எல்லோரும்‌ வாருங்கள்‌ என்கிறார்‌ 
(இன்பராய்‌ ஈற்றிலே....... ) 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 50: வாசலண்டை நின்று ஆசையாய்‌...... 


வாசலண்டை நின்று அசையாய்‌ தட்டும்‌ 
நேசர்‌ இயேசுவுக்குன்‌ உள்ளம்‌ திறவாயோ 
பாவியை ஒரு போதும்‌ தள்ளாத நேசர்‌ 
வாவென்று உன்னை அமழைக்கிறாரே 
பாவியை ஒரு போதும்‌ தள்ளாத நேசர்‌ 
வாவென்று உன்னை அழைக்கிறாரே ம 


ஆதரிப்பார்‌ யாருமில்லை என்றெண்ணி 
அதரை மீதினில்‌ அலைந்திடுவாயோ 
காணாத ஆட்டைத்‌ தேடி வந்த மேய்ப்பர்‌ 
கண்டுன்னை மந்தையில்‌ சேர்த்திடுவார்‌ 
காணாத ஆட்டைத்‌ தேடி வந்த மேய்ப்பர்‌ 
கண்டுன்னை மந்தையில்‌ சேர்த்திடுவார்‌ ம 


வழியும்‌ சத்தியமும்‌ ஜீவனுமாம்‌ இயேசு 
வாசலும்‌ மேய்ப்பனும்‌ நாதனும்‌ இயேசு 
இயேசுவல்லால்‌ வேறு இரட்சிப்பு இல்லை 
இரட்சண்ய நாள்‌ இன்றே வந்திடாயோ 
இயேசுவல்லால்‌ வேறு இரட்சிப்பு இல்லை 
இரட்சண்ய நாள்‌ இன்றே வந்திடாயோ ம 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 51: என்னையே அற்பணித்தேன்‌....... 


என்னையே அற்பணித்தேன்‌ 
இயேசுவே உம்‌ சேவைக்கே 
அவி அத்மா சரீரத்தில்‌ 
ஜெயம்‌ தந்தாட்‌ கொள்வீர்‌ 2) 
என்னையே அற்பணித்தேன்‌ 


லோக சிற்றின்பம்‌ வேண்டிலேன்‌ 
தியாகத்தின்‌ பாதையிலே (2) 
புலோக நேசம்‌ போதுமே 
போதும்‌ உம்‌ அன்பென்றுமே (2 
என்னையே அற்பணித்தேன்‌ 


பாரில்‌ பாடுகள்‌ வந்தாலும்‌ 
நோய்‌ பணி வருத்தினாலும்‌ (2) 
வளுவாமல்‌ தினம்‌ சென்றிட 
வல்லமை ஈந்திடுவீர்‌ (2 
என்னையே அற்பணித்தேன்‌ 


ஓவ காலம்‌ முழுவதும்‌ 
தேவனின்‌ சேவை செய்வேன்‌ (2 
என்‌ சித்தம்‌ யாவும்‌ நீக்கியே 
உம்‌ சித்தம்‌ செய்திடுவேன்‌ (2) 
என்னையே அற்பணித்தேன்‌ 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 52: காலமோ செல்லுதே வாலிபம்‌....... 


காலமோ செல்லுதே 
வாலிபம்‌ மறையுதே 
எண்ணமெல்லாம்‌ வீணாகும்‌ 
கல்வியெல்லாம்‌ மண்ணாகும்‌ 


மகிமையில்‌ இயேசுவை 
தரிசிக்கும்‌ நேரத்தில்‌ 
அந்த நாள்‌ நல்ல நாள்‌ 
பாக்ய நாள்‌ ம்‌ 


துன்பமெல்லாம்‌ அழிந்துபோம்‌ 
இன்னலெல்லாம்‌ மாறிப்போம்‌ 
பெலமெல்லாம்‌ குன்றிப்போம்‌ 
நிலையில்லா வாழ்க்கையில்‌ 
மகிமையில்‌ இயேசுவை....... 


கருணையின்‌ அழைப்பினால்‌ 
மரண நேரம்‌ வருகையில்‌ 
சுற்றத்தார்‌ ஆழ்ந்திட 
பற்றுள்ளோர்‌ கதறிட 
மகிமையில்‌ இயேசுவை....... 


உலகத்தின்‌ மாந்தரே 
கலங்காது வாருமே 
இயேசுவை அண்டினால்‌ 
கிலேசங்கள்‌ மாறிப்போம்‌ 
மகிமையில்‌ இயேசுவை....... 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 53: பலன்‌ கொருப்பீர்‌ நல்ல பலன்‌ 


பலன்‌ கொடுப்பர்‌ நல்ல பலன்‌ கொடுப்பீர்‌ 


பண்பட்ட நிலம்‌ போல்‌ பலன்‌ கொடுப்பீர்‌ 2 


வழியோரமா நான்‌ கற்பாறையா 
முட்புதரா நான்‌ நல்ல நிலமா (2) 
(பலன்‌ கொடுப்பீர்‌ 


இறைவனின்‌ வார்த்தை விதையாகும்‌ 

அறியா உள்ளம்‌ வழியோரம்‌ (2 

பறவைகள்‌ விரைந்தே தின்பது போல்‌ 

பகைவனாம்‌ தீயோன்‌ பறித்திடுவான்‌ (2) 
(பலன்‌ கொடுப்பீர்‌ 


மண்ணிலலாப்‌ பாறை நிலமாகும்‌ 

மனதில்‌ நிலையற்ற மனிதர்களே (9) 

வேரற்ற வாழ்க்கை வாழ்வதனால்‌ 

வெய்யிலில்‌ வார்த்தை கருகிவிடும்‌ (2) 
(பலன்‌ கொடுப்பீர்‌ 


முட்செடி புதராம்‌ மனுவுள்ளம்‌ 
முளைத்திடும்‌ அசைகள்‌ நெறித்திடவே (2 
இறைவனின்‌ வார்த்தை வளரவில்லை 
இறுகியே அசைகள்‌ கொன்றதினால்‌ (2) 
(பலன்‌ கொடுப்பீர்‌ 


இறைவனின்‌ வார்த்தை உணர்ந்திடுவோர்‌ 

குறையில்லா பண்பட்ட நிலமாகும்‌ (2 

உறுபது முப்பது நூறு என்றே 

அறுவடை எடுப்பார்‌ தம்‌ வாழ்வில்‌ (2 
(பலன்‌ கொடுப்பீர்‌ 


நல்ல 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 54: பாவி நீ ஓடி வா அன்பர்‌....... 


பாவி நீ ஓடி வா - அன்பர்‌ 
இயேசு அழைக்கிறார்‌ 
பாவம்‌ நீக்கிட வா - உந்தன்‌ 
பாரம்‌ போக்கிட வா 


உந்தனின்‌ பாவத்தினால்‌ 
சிந்திய இரத்தத்தைப்‌ பார்‌ (2) 
தந்தை தம்‌ அன்பினாலே - உன்னைப்‌ 
பந்தமாய்ப்‌ பாதுகாப்பார்‌ (2) 


பாவி நீ ஓடி வா....... 


வெண்ணங்கி நீ தரிக்க 
முள்முடி குட்டினாரே (3 
தீராத பாவம்‌ தீர்க்க - நீயும்‌ 
நேராக இன்றே வாராய்‌ (2) 
பாவி நீ ஓடி வா....... 


ஆத்தும தாகம்‌ தீர்க்க 
அண்டவர்‌ கூறுகின்றார்‌ (2) 
தாகம்‌ அடைந்தேன்‌ என்று - நீயும்‌ 
தீர்ப்பாயோ அவர்‌ தாகத்தை (2 
பாவி நீ ஓடி வா....... 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 55: பரலோகம்‌ என்னை அழ்்‌க்‌....... 


பரலோகம்‌ என்னை அழைக்கின்றது 
பயணம்‌ போகும்‌ நேரமல்லோ 
பரலோகம்‌ என்னை....... 


பரிசுத்தவான்களின்‌ மத்தியிலே நான்‌ 
பாங்காய்‌ கீதங்கள்‌ பாடிடுவேன்‌ (2 
பொன்னாலான வீதிகளில்‌ நான்‌ 
பாங்காய்‌ கீதங்கள்‌ பாடிடுவேன்‌ (2 
பரலோகம்‌ எணன்னை....... 


பாவங்கள்‌ தீர்த்தார்‌ பரிகாரி 
பாவங்கள்‌ மன்னித்தார்‌ நொடிப்பொழுதில்‌ (2) 
பளிங்கு போன்ற மாளிகை சேர்ந்து 
பலகாலம்‌ அங்கே வாழ்ந்திடுவேன்‌ (2 
பரலோகம்‌ என்னை....... 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 56: யூத ராஜ சிங்கம்‌....... 


யூத ராஜ சிங்கம்‌ உயிர்த்தெழுந்தார்‌ 
உயிர்த்தெழுந்தார்‌ நரகை ஜெயித்தெழுந்தார்‌ 
யூத ராஜ சிங்கம்‌....... 


வானத்தின்‌ சேனைகள்‌ துதித்திடவே 


துதித்திடவே திறனை மதித்திடவே 
யூத ராஜ சிங்கம்‌....... 


மரணத்தின்‌ சங்கிலிகள்‌ தெறிபட்டன 
தெறிபட்டன நொடியில்‌ முறிபட்டன 
யூத ராஜ சிங்கம்‌....... 


எழுந்தார்‌ என்ற தொனி எங்கும்‌ கேட்குதே 
எங்கும்‌ கேட்குதே பயத்தை என்றும்‌ நீக்குதே 
யூத ராஜ சிங்கம்‌....... 


மாதர்‌ தூதரைக்‌ கண்டக மகிழ்ந்தார்‌ 
அக மகிழ்ந்தார்‌ பரனை அவர்‌ புகழ்ந்தார்‌ 
யூத ராஜ சிங்கம்‌....... 


உயிர்த்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை 
மரிப்பதில்லை என்றும்‌ மரிப்பதில்லை 
யூத ராஜ சிங்கம்‌....... 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 57: பாவத்தின்‌ பாரத்தினால்‌....... 


பாவத்தின்‌ பாரத்தினால்‌ 
துவித்திடும்‌ பாவி என்னை 
நின்‌ கிருபை பிரவாகத்தால்‌ 
தேற்றிடும்‌ இயேசு நாதா (8) 
கெட்ட குமாரனைப்‌ போல்‌ 
துஷ்டனாய்‌ அலைந்தேனையா 
நின்‌ அன்பை உணராமல்‌ 
துரோகம்‌ நான்‌ செய்தேனே (2 


கள்ளனாயினும்‌ நான்‌ 
நீர்‌ பெற்ற பிள்ளையல்லோ 
கள்ளனுக்‌ அருள்‌ செய்த நீர்‌ 
தள்ளாத சிலுவை நாதா (2) 
பாவி மரியாளையும்‌ 
நன்றியற்ற பேதுருவையும்‌ 
அருள்‌ செய்த அண்டவனே 
கிருபை கூர்‌ என்‌ ஐயனே (2 


உம்மோடு வருடங்களாய்‌ 
உணவுண்ட யுதாசைப்‌ போல்‌ 
கறையற்ற தந்தை உம்மை 
வஞ்சித்தேன்‌ இயேசு நாதா (2 
தந்தையை விட்ட பின்பு 
தவிடுதான்‌ அகாரமோ 
மனங்கசிந்து நொந்து 
கண்ணீரைத்‌ துடைத்திடுமே (2) 


அறையுண்ட சிலுவையினின்று 
அணைத்திட வாருமையா 
நின்‌ பாதம்‌ விழ்ந்தேனையா 
சமதூனம்‌ தூருமையா (2) 
தந்‌ைத தாய்‌ தாமரெல்லாம்‌ 
என்னைக்‌ கைவிடுவார்கள்‌ 
சாகும்‌ நாளில்‌ தாங்குவார்‌ 
நீரல்லால்‌ யாருமில்லை (2) 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 58: இயேசுவை நம்பினோர்‌ மாண்ட..... 


இயேசுவை நம்பினோர்‌ மாண்டதில்லை 
என்னென்ன துன்பங்கள்‌ நேரிட்டாலும்‌ 
சிங்கத்தின்‌ வாயினினறுன்னை இரட்சிப்பார்‌ 
பங்கம்‌ வராதுன்னை ஆதரிப்பார்‌ 


நெஞ்சமே நீ அஞ்சிடாதே 
நம்பினோரைக்‌ கிருபை தேற்றிடுதே 
இம்மட்டும்‌ காத்தவர்‌ இம்மானுவேல்‌ 
என்றென்றும்‌ காத்துன்னை நடத்துவார்‌ 


கல்லுகள்‌ முள்ளுகள்‌ பாதையிலே 
தொல்லைகள்‌ துக்கங்கள்‌ நெஞ்சத்திலே 
எல்லாம்‌ எதிர்த்தாலும்‌ அஞ்சிடாதே 
வல்லவர்‌ இயேசு நம்‌ முன்‌ செல்கிறார்‌ 
(நெஞ்சமே நீ அஞ்சிடாதே 


வருத்தப்பட்டுப்‌ பாரம்‌ சுமப்பவரே 
வாருங்கள்‌ இயேசுவின்‌ பாதத்தண்டை 
உங்களின்‌ பாரத்தைத்‌ தான்‌ சுமந்து 
நித்திய அறுதல்‌ தருவேன்‌ என்றார்‌ 
(நெஞ்சமே நீ அஞ்சிடாதே 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 59: மண்ணோரை மீட்க வந்த....... 


மண்ணோரை மீட்க வந்த ராஜாவே 
விண்ணின்று மீண்டும்‌ வாருமே 
மண்ணோராம்‌ எம்மை விண்ணோடு சேர்க்க 


விண்தூதரோடு வாருமே 


பின்பற்றுவோர்க்கு பிதாவின்‌ ஸீட்டில்‌ 
பேரின்பத்தோடு வாழ்வதற்கு 
வாசஸ்தலங்கள்‌ உண்டென்று சொல்லி 
சென்ற எம்‌ தேவா வாருமே (2 


அறியாத நேரம்‌ வருவேனென்றரே 
அடியார்கள்‌ நெஞ்சில்‌ ஊக்கத்தோடே 
விசுவாசம்‌ அன்பு நம்பிக்கையோடே 
விழித்திருக்க அன்பால்‌ அருள்‌ தாருமே 8) 


நித்திரை செய்யும்‌ தேவ தாசரும்‌ 
இத்தரை மீது வாழ்வதற்கு 

கீர்த்தனம்‌ பாடி எதிர்கொண்டு செல்ல 
கெம்பீரமாக வாருமே (9) 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 60: யாரிடம்‌ செல்வோம்‌ இறைவா....... 


யாரிடம்‌ செல்வோம்‌ இறைவா 
வாழ்வு தரும்‌ வார்த்தையெல்லாம்‌ 
உம்மிடம்‌ அன்றோ உள்ளன 


யாரிடம்‌ 


அலைமோதும்‌ உலகினிலே 
அறுதல்‌ நீ தரவேண்டும்‌ (8) 
அண்டி வந்தோம்‌ அடைக்கலம்‌ நீ 
ஆதரித்தே அரவணைப்டாய்‌ ம 
யாரிடம்‌ 


மனதினிலே போராட்டம்‌ 

மனிதனையே வாட்டுதைய்யா (2) 

குணமதிலே மாறாட்டம்‌ 

குவலயம்‌ தான்‌ இணைவதெப்போ ம 
யாரிடம்‌ 


வேரறுந்த மரங்களிலே 
விளைந்திருக்கும்‌ கனிகளைப்‌ போல்‌ (2) 
உலகிருக்கும்‌ நிலை கண்டு 
உனது மனம்‌ இரங்காதோ ம்‌ 
யாரிடம்‌ 


செல்வோம்‌ 


செல்வோம்‌ 


செல்வோம்‌ 


செல்வோம்‌ 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 61: தொரும்‌ என்‌ கண்களையே....... 


தொடும்‌ என்‌ கண்களையே 
உம்மை நான்‌ காணவேண்டுமே (2) 
இயேசுவே உம்மையே நான்‌ காணவேண்டுமே ம 


தொடும்‌ என்‌ காதினையே 
உம்‌ குரல்‌ கேட்கவேண்டுமே (2) 
இயேசுவே உம்‌ குரலைக்‌ கேட்கவேண்டுமே ம்‌ 


தொடும்‌ என்‌ நாவினையே 
உம்‌ புகழ்‌ பாடவேண்டுமே (8) 
இயேசுவே ௨ம்‌ புகழைப்‌ பாடவேண்டுமே ம்‌ 


தொடும்‌ என்‌ மனதினையே 
மனப்‌ புண்கள்‌ அறவேண்டுமே (2 
இயேசுவே மனப்புண்கள்‌ அறவேண்டுமே ம 


தொடும்‌ என்‌ உடல்தனையே 
உடல்‌ நோய்கள்‌ தீரவேண்டுமே (2 
இயேசுவே உடல்‌ நோய்கள்‌ தீரவேண்டுமே ம 


தொடும்‌ என்‌ இதயத்தையே 
உம்‌ அன்பு ஊறவேண்டுமே (2) 
இயேசுவே உம்‌ அன்பு ஊறவேண்டுமே ம 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 62: ஜெபத்தைக்‌ கேட்கும்‌ எங்கள்‌....... 


ஜெபத்தைக்‌ கேட்கும்‌ எங்கள்‌ தேவா 
ஜெபத்தின்‌ வாஞ்சை தந்தருளும்‌ 
ஜெபத்திலே தரித்திருந்து 


ஜெபத்தின்‌ மேன்மை காணச்செய்தர்‌ 


ஜெபமே ஐவன்‌ ஜெபம்‌ ஜெயம்‌ 
ஓவியத்திற்கிதுவே சட்டம்‌ (2) 


ஊக்கத்துடனே ஓர்‌ முகமாய்‌ 
வாக்குத்தத்தத்தைப்‌ பற்றிக்‌ கொண்டு 
நோக்கத்தையெல்லாம்‌ நேர்மையாக்கி 
கேட்கும்படி கிருபை செய்யும்‌ 


ஆகாத நோக்கம்‌ சிந்தனையை 

அகற்றும்‌ எங்கள்‌ நெஞ்சை விட்டு 
வாகான தாக்கும்‌ மனமெல்லாம்‌ 
வல்லமையோடே வேண்டிக்கொள்வோம்‌ 


இடைவிடாமல்‌ ஜெபம்‌ செய்ய 
இடையுரெல்லாம்‌ நீக்கி விடும்‌ 
சளைப்பில்லாமல்‌ உந்தன்‌ பாதம்‌ 
கடைசி மட்டும்‌ காத்திருப்போம்‌ 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 63: தேவனின்‌ ஆலயமே....... 


தேவனின்‌ ஆலயமே பரிசுத்த அலயமே 
மகிமையின்‌ அலயமே நாமே அவ்வாலயமே 
(தேவனின்‌ அலயமே....... 


இயேசுவின்‌ இரத்தத்தால்‌ மீட்கப்பட்டோம்‌ 

அவருக்காய்‌ கிரயமாய்க்‌ கொள்ளப்பட்டோம்‌ (2 
தேவனின்‌ அவியால்‌ நிரப்பப்பட்டோம்‌ நாம்‌ 
தேவபிள்ளைகளானோம்‌ அவர்‌ சொந்தஜனமானோம்‌ (2) 


(தேவனின்‌ அலயமே....... 


நாம்‌ இனி நம்முடையவர்களல்ல 

அவரே நம்‌ சரீரத்தின்‌ சொந்தமானவர்‌ (2 

வஞ்சிக்கப்படாமல்‌ தீட்டுப்படுத்தாமல்‌ 

பரிசுத்தம்‌ காத்துக்‌ கொள்வோம்‌ பரிசுத்த ஜாதியாக (2) 
(தேவனின்‌ அலயமே....... 


கர்த்தருக்குள்‌ என்றும்‌ இசைந்திருப்போம்‌ 

அவருடன்‌ ஒரே அவியாயிருப்போம்‌ (2) 

அவியினாலும்‌ சரீரத்தினாலும்‌ 

மகிமை செலுத்திடுவோம்‌ கர்த்தருக்கே என்றும்‌ (2) 
(தேவனின்‌ அலயமே....... 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 64: தூயாதி தூயவரே உமது....... 
தூயாதி தூயவரே உமது புகழை நான்‌ பாடுவேன்‌ ம 


பாரில்‌ எனக்கு வேறென்ன வேண்டும்‌ 
உயிருள்ள வரை நின்‌ புகழ்‌ பாட வேண்டும்‌ (2) 


சீடரின்‌ கால்களைக்‌ கழுவினவர்‌ 
செந்நீரால்‌ என்னுள்ளம்‌ கழுவிடுமே (2) 
பாரில்‌ எனக்கு....... ) 


நோய்களை அகற்றிடும்‌ வைத்தியராய்‌ 
தெய்வீக நல்‌ சுகம்‌ ஈந்திடுமே (2) 
பாரில்‌ எனக்கு....... ) 


துயரங்கள்‌ பாரினில்‌ அடைந்தவரே 
துன்பங்கள்‌ தாங்கிட பெலன்‌ தாருமே 2 
பாரில்‌ எனக்கு....... ) 


பரலோகில்‌ இடமுண்டு என்றவரே 
பரிவாக எனைச்‌ சேர்க்க வருவீரே (2) 
பாரில்‌ எனக்கு....... ) 


பாவத்தின்‌ சேற்றினில்‌ அமிழ்ந்திடாமல்‌ 


பாசமாய்‌ அணைத்தென்னைத்‌ தூக்கினரே (2 
பாரில்‌ எனக்கு....... ) 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 65: அத்தி மரம்‌ துளிர்விடாமற்‌....... 


அத்தி மரம்‌ துளிர்விடாமற்‌ போனாலும்‌ 
திராட்சைச்‌ செடி பழம்‌ கொடாமற்‌ போனாலும்‌ 
ஒலிவ மரம்‌ பலனற்றுப்‌ போனாலும்‌ 
நான்‌ இயேசுவுக்குள்‌ மகிழ்ச்சியாயிருப்பேன்‌ ம 
(அத்தி மரம்‌....... 


வயல்களிலே தானியமின்றிப்‌ போனாலும்‌ 
மந்தையிலே முதலற்றுப்‌ போனாலும்‌ 
தொளுவத்திலே மாடுகளின்றிப்‌ போனாலும்‌ - நான்‌ 
இயேசுவுக்குள்‌ மகிழ்ச்சியாயிருப்பேன்‌ ம 
(அத்தி மரம்‌....... 


நதிகளிலே தண்ணீர்‌ வற்றிப்‌ போனாலும்‌ 
நாவறண்டு நான்‌ மயங்கி வீழ்ந்தாலும்‌ 
உடலழிந்து உயிர்‌ பிரிந்து போனாலும்‌ 
இயேசுவுக்குள்‌ மகிழ்ச்சியாயிருப்பேன்‌ ம 
(அத்தி மரம்‌....... 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 66: மகிமையின்‌ ராஜனே மகத்துவ...... 


மகிமையின்‌ ராஜனே மகத்துவ தேவனே 
உலகத்தை மீட்டோனே 

உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை (3) 
மகிமையின்‌ ராஜனே மகத்துவ தேவனே....... 


இறையெங்கும்‌ அரசே இயேசு பெருமானே 
இறையெங்கும்‌ அரசே இயேசு பெருமானே 
உன்னத பெருங்குருவே 
உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை 
மகிமையின்‌ ராஜனே....... 


சிலுவைக்‌ கொடியேந்தி ஜெயமே முடிதாங்கி 
சிலுவைக்‌ கொடியேந்தி ஜெயமே முடிதாங்கி 
வானகம்‌ திறந்தோனே 
உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை 
மகிமையின்‌ ராஜனே....... 


ஜெகத்தில்‌ விதி முழங்க ஜெகத்தலம்‌ போய்‌ மகிழ 
ஜெகத்தில்‌ விதி முழங்க ஜெகத்தலம்‌ போய்‌ மகிழ 
பூவுலகம்‌ பணிய 
உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை 

மகிமையின்‌ ராஜனே....... 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 67: உயிர்த்தெழுந்தாரே இயேசு....... 


உயிர்த்தெழுந்தாரே இயேசு 
ஜெயித்தெழுந்தாரே (2) 
சாவை வென்ற வேந்தனாக 


ஜெயித்தெழுந்தாரே (2) 


கல்லறை அங்கே திறந்திடவே 
காவல்‌ வீரர்‌ பயந்திட (2 
கர்த்தரைக்‌ காணாது கலங்கிய வீரர்‌ 
பயந்து நடுங்கவே ஜெயம்‌ கொண்டார்‌ (2) 
உயிர்த்தெழுந்தாசே....... 


எழுந்தார்‌ கிறிஸ்து ஜெயத்துடனே 
ஜெயம்‌ கொண்ட கிறிஸ்து அவர்‌ தாமே (9) 
சாவை வென்ற மகிமையின்‌ கிறிஸ்து 
உன்னை மீட்கவே எழுந்துவிட்டார்‌ (9) 
உயிர்த்தெழுந்தாசே....... 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 68: என்‌ ஆத்தும நேச மேய்ப்பரே.. 


என்‌ அத்தும நேச மேய்ப்பரே 

என்‌ உள்ளத்தில்‌ அனந்தமே 

இன்னும்‌ உம்மைக்‌ கிட்டிச்‌ சேர நான்‌ 
வாஞ்சையோடு சமீபிக்கிறேன்‌ 


பேசும்‌ பேசும்‌ ஜெபம்‌ செய்யும்‌ போது 


ஆண்டவா பிரியமானதை - இப்போ 


காட்டும்‌ செய்ய ஆயத்தம்‌ 


மெய்‌ மீட்பரைக்‌ கீழ்ப்படிவோர்‌ 
தம்‌ அத்மத்தைத்‌ தேற்றுமிடம்‌ 
அடியேனும்‌ பெற அருள்வீர்‌ 


அப்பனே விண்ணப்பம்‌ கேட்டிடும்‌ 


(பேசும்‌ 


பாவிகட்கு உமது அன்பை 
என்‌ நடையால்‌ காட்டச்‌ செய்யும்‌ 
கல்வாரி அவியால்‌ உள்ளத்தை 
போரில்‌ வெல்ல அபிஷேகியும்‌ 
(பேசும்‌ 


என்‌ ஜீவிய நாட்களெல்லாம்‌ 
நீர்‌ சென்ற பாதையே செல்வேன்‌ 
ஆசித்து ஈகிறேன்‌ என்னெல்லாம்‌ 
மீட்பரே வல்லமை தந்திடும்‌ 
(பேசும்‌ 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 69: குருசினில்‌ தொங்கி குருதியும்‌ 


குருசினில்‌ தொங்கி குருதியும்‌ வடிய 
கொல்கொதா மலை தனிலே - நம்‌ 
குரு இயேசு ஸ்வாமி கொடுந்துயர்‌ பாவி 


கொள்ளாய்‌ கண்‌ கொண்டு 


சிரசினில்‌ முள்முடி உறுத்திட அறைந்தே 
சிலுவையில்‌ சேர்த்தைய்யோ - தீயர்‌ 
திருக்‌ கரங்‌ கால்களில்‌ அணிகளடித்தார்‌ 
சேனைத்திரள்‌ சூழ 


(குருசினில்‌ தொங்கி 


பாதகர்‌ நடுவில்‌ பாவியினேசன்‌ 
பாதகன்‌ போல்‌ தொங்க - யூத 
பாதகர்‌ பரிகாசங்கள்‌ பண்ணிப்‌ 
படுத்திய கொடுமைதனை 


குருசினில்‌ தொங்கி 


சந்திர குரிய சகல வான்‌ சேனைகள்‌ 
சகியாமல்‌ நாணுதையோ - தேவ 
சுந்தர மைந்தன்‌ உயிர்‌ விடும்‌ காட்சியால்‌ 


துடிக்கா நெஞ்சுண்டோ 


குருசினில்‌ தொங்கி 


ஈட்டியால்‌ சேவகன்‌ எட்டியே குத்த 
இறைவன்‌ விலாவதிலே - அவன்‌ 
தீட்டிய தீட்சைக்‌ குருதியும்‌ ஐலமும்‌ 
திறந்‌ தூற்‌ றோடுது பார்‌ 


(குருசினில்‌ தொங்கி 


எருசலேம்‌ மாதே பதறி நீ யழுது 
ஏங்கிப்‌ புலம்பலையேோ - நின்‌ 


எருசலையதிபன்‌ இளமணவாளன்‌ 


எடுத்த கோலமிதோ 


குருசினில்‌ தொங்கி 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 70: ஆத்துமமே என்‌ முழு உள்ளமே 


ஆத்துமமே என்‌ முழு உள்ளமே - உன்‌ 


ஆண்டவரைத்‌ தொழுதேற்று - இந்‌ நாள்‌ வரை 


அன்பு வைத்தாதரித்த - உன்‌ 
ஆண்டவரைத்‌ தொழுதேற்று 


போற்றிடும்‌ வானோர்‌ புதலத்துள்ளோர்‌ 
சாற்றுதற்‌ கரிய தன்மையுள்ள (2) 
அத்துமமே 


தலை முறை தலை முறை தாங்கும்‌ விநோத 
உலக முன்‌ தோன்றி ஒழியாத (2) 
அத்துமமே 


துதி மிகுந்தேற தோத்திரி தினமே 


இதயமே உள்ளமே என்‌ மனமே (2) 


அத்துமமே 


தினம்‌ தினம்‌ உலகில்‌ நீ செய்பலவான 
வினை பொறுத்தருளும்‌ மேலான (2) 
அத்துமமே 


வாதை நோய்‌ துன்பம்‌ மாற்றி அனந்த 
ஓதரும்‌ தயை செய்‌ துயிர்‌ தந்த (2) 
அத்துமமே 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 71: என்‌ மீட்பர்‌ உபபிரோடிருக்கையிலே 


என்‌ மீட்பர்‌ உயிரோடிருக்கையிலே - எனக்‌ 
கென்ன குறையுண்டு நீ சொல்‌ மனமே (2) 


என்னுயிர்‌ மீட்கவே தன்னுயிர்‌ கொடுத்தோர்‌ 
என்னோடிருக்கவே எழுந்திருந்தோர்‌ (2) 
விண்ணுல குயர்ந்தோர்‌ உன்னதஞ்‌ சிறந்தோர்‌ 
மித்திரனே சுகபத்திரமருளும்‌ 


பாவமோ மரணமோ நரகமோ பேயோ 
பயந்து நடுங்கிட ஜெயம்‌ சிறந்தோர்‌ (2) 
சாபமே தீர்த்தோர்‌ சற்குருநாதன்‌ 

சஞ்சலமினியேன்‌ நெஞ்சமே மகிழ்வாய்‌ 


கவலைகள்‌ தீர்ப்பார்‌ கண்ணீர்‌ துடைப்பார்‌ 
கடைசிமட்டும்‌ கைவிடாதிருப்பார்‌ 6) 
பாவமனனிப்பளிப்பார்‌ பாக்கியங்‌ கொடுப்பார்‌ 
பரம பதவியினுள்‌ என்றெனை எடுப்பார்‌ 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 72: துதி கீதங்களால்‌ புகழ்வேன்‌....... 


துதி கீதங்களால்‌ புகழ்வேன்‌ 
உந்தன்‌ நாம மகத்துவங்களை (2) 
இயேசுவே இரட்சகா 
உந்தன்‌ நாமம்‌ எங்கள்‌ அறுதல்‌ (2) 
துதி கீதங்களால்‌...... 


தினந்தோறும்‌ உம்‌ தானங்களால்‌ 
நிறைத்திடுமே எங்களை நீர்‌ 2 

திரு உள்ளமதுபோல்‌ எமை மாற்றிடுமே 
கனிவோடெங்களை உம்‌ காருண்யத்தால்‌ (2 


துதி கீதங்களால்‌...... 


அலைமோதும்‌ இவ்‌ வாழ்க்கையிலே 
அனுகூலங்கள்‌ மாறும்போது (2) 
வழிகாட்டிடுமே துணை செய்திடுமே 
கனிவோடடியார்களைக்‌ காருண்யத்தால்‌ (2) 


துதி கீதங்களால்‌...... 


துன்ப துயரங்கள்‌ வாட்டும்போது 

வேத வசனங்கள்‌ ஆறுதலே 8) 
சங்கீதங்களால்‌ மகிழ்‌ பாடிடுவேன்‌ 

உந்தன்‌ வாக்குகளை எண்ணி அனந்தமாய்‌ (2) 


துதி கீதங்களால்‌...... 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 73: வானாதி வானங்கள்‌....... 


வானாதி வானங்கள்‌ இல்லையோ 
பூமியில்‌ மாளிகை இல்லையோ - பின்னே 
ஏன்‌ தெரிந்தீர்‌ ஏழை என்‌ உள்ளத்தை 
பாவக்கறை யாவும்‌ ஜீவரத்தம்‌ கொண்டு 
கழுவி வசிக்கவோ 
வானாதி வானங்கள்‌....... 


வெள்ளைக்‌ கல்லறை உள்ளே பாவமே ம 
எந்தன்‌ மோக எண்ணமும்‌ 
பாவக்கிரியையும்‌ காணக்‌ கண்‌ கூசுதே 
எந்தன்‌ இயேசு ராஜனே 

உந்தன்‌ பாதம்‌ வந்தேனே - எந்தன்‌ 
பாவக்கறை யாவும்‌ ஜீவ ரத்தம்‌ கொண்டு 
கழுவி வசிக்கவோ 


வானாதி வானங்கள்‌....... 


மாயமாலமும்‌ எந்தன்‌ மாய வாழ்க்கையும்‌ ம 
எந்தன்‌ அந்தரங்கமும்‌ 
ஆசா பாசமும்‌ அருவருப்பானதே 
எந்தன்‌ இயேசு ராஜனே 
உந்தன்‌ பாதம்‌ வந்தேனே - எந்தன்‌ 
பாவக்கறை யாவும்‌ ஜீவ ரத்தம்‌ கொண்டு 
கழுவி வசிக்கவோ 
வானாதி வானங்கள்‌....... 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 74: என்னை நேசிக்கின்றாயா....... 


என்னை நேசிக்கின்றாயா ? 
என்னை நேசிக்கின்றாயா ? 
கல்வாரிக்‌ காட்சியைக்‌ கண்ட பின்னும்‌ 
நேசியாமல்‌ இருப்பாயா (2) 
(என்னை நேசிக்கின்றாயா....... 


வானம்‌ பூமி படைத்திருந்தும்‌ 
வாடினேன்‌ உன்னை இழந்ததினால்‌ (8) 
தேடி இரட்சிக்கப்‌ பிதா என்னை அனுப்பிடவே 
ஓடி வந்தேன்‌ மானிடனாய்‌ (2) 
(என்னை நேசிக்கின்றாயா....... 


பாவத்தின்‌ அகோரத்தைப்‌ பார்‌ 
பாதகத்தின்‌ முடிவினைப்‌ பார்‌ (2) 
பரிகாசச்‌ சின்னமாய்ச்‌ சிலுவையிலே 
பலியானேன்‌ பாவி உனக்காய்‌ 2 
(என்னை நேசிக்கின்றாயா....... 


பாவம்‌ பாரா பரிசுத்தர்‌ நான்‌ 
பாவி உன்னை அழைக்கிறேன்‌ பார்‌ (2) 
உன்‌ பாவம்‌ சுமப்பேன்‌ என்றேன்‌ 
பாதம்‌ தன்னில்‌ இளைப்பாற வா (2) 
(என்னை நேசிக்கின்றாயா....... 


உம்மை நேசிக்கின்றேன்‌ நான்‌ 

உம்மை நேசிக்கின்றேன்‌ நான்‌ (2 
கல்வாரிக்‌ காட்சியைக்‌ கண்ட பின்னும்‌ 
நேசியாமல்‌ இருப்பேனோ (9) 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 75: இயேசு போதுமே இமேகு....... 


எனக்காய்‌ ஜீவன்‌ விட்டவரே 
என்னோடிருக்க எழுந்தவரே 
என்னை என்றும்‌ வழி நடத்துவாரே 
என்னைச்‌ சந்திக்க வந்திடுவாரே 


இயேசு போதுமே இயேசு போதுமே 
எந்த நாளிலுமே என்னிலையிலுமே 
எந்தன்‌ வாழ்வினிலே இயேசு போதுமே 


பிசாசின்‌ சோதனை பெருகிட்டாலும்‌ 
சோர்ந்து போகாமல்‌ முன்‌ செல்லவே 
உலகமும்‌ மாம்சமும்‌ மயங்கிட்டாலும்‌ 
மயங்கிடாமல்‌ முன்னேறவே 


(இயேசு போதுமே....... 


மனிதர்‌ என்னைக்‌ கைவிட்டாலும்‌ 
மாமிசம்‌ அழுகி நாறிட்டாலும்‌ 
ஐசுவரியம்‌ யாவும்‌ அழிந்திட்டாலும்‌ 
அகாதவன்‌ என்று தள்ளி விட்டாலும்‌ 


(இயேசு போதுமே....... 


புல்லுள்ள இடங்களில்‌ மேய்த்திடுவார்‌ 
அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார்‌ 
ஆத்துமாவைத்‌ தினம்‌ தேற்றிடுவார்‌ 

மரணப்‌ பள்ளத்‌ தாக்கில்‌ காத்திடுவார்‌ 


(இயேசு போதுமே....... 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 76: யேகோவா தேவன்‌ சிருஷ்டி....... 


யேகோவா தேவன்‌ சிருஷ்டி கர்த்தரவர்‌ 

யேகோவா தேவன்‌ சர்வ வல்லவரே 

இதய தைலமாம்‌ கன்மலையானவர்‌ 

என்னை முற்றும்‌ சுகமாக்கும்‌ தேவனாம்‌ ம 
அல்லேலூயா அல்லேலூயா 
அல்லேலூயா அல்லேலூயா 

யேகோவா தேவன்‌ சர்வ வல்லவரே 

என்னை முற்றும்‌ சுகமாக்கும்‌ தேவனாம்‌ ம 


ஆப்ரகாம்‌ தேவன்‌ என்றென்றுமுள்ளவர்‌ 
யேகோவா சாலோன்‌ சமதான தேவன்‌ 
இஸ்ரவேல்‌ தேவனாம்‌ நித்தியமானவர்‌ 
என்னை முற்றும்‌ சுகமாக்கும்‌ தேவனாம்‌ ம 
அல்லேலூயா அல்லேலூயா 
அல்லேலூயா அல்லேலூயா 
யேகோவா தேவன்‌ சர்வ வல்லவரே 
என்னை முற்றும்‌ சுகமாக்கும்‌ தேவனாம்‌ ம 


போதுமானவரே யேகோவா நீரே 
இரட்சண்ய தேவனாம்‌ மேசியா தேவனை 
இரட்சகர்‌ வந்திட்டார்‌ சாட்சி கொடுத்திட்டார்‌ 
என்னை முற்றும்‌ சுகமாக்கும்‌ தேவனாம்‌ ம 
அல்லேலூயா அல்லேலூயா 
அல்லேலூயா அல்லேலூயா 
யேகோவா தேவன்‌ சர்வ வல்லவரே 
என்னை முற்றும்‌ சுகமாக்கும்‌ தேவனாம்‌ ம 
(யேகோவா தேவன்‌....... 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 77: உம்மைப்‌ போல்‌ யாருண்மு....... 


உம்மைப்‌ போல்‌ யாருண்டு எந்தன்‌ இயேசு நாதா 
இந்தப்‌ பார்தலத்தில்‌ உம்மைப்‌ போல்‌ யாருண்டு (2) 
பாவத்தின்‌ பிடியில்‌ சிக்கி நானுமன்றேன்‌ 
தேவா தம்‌ அன்பினால்‌ மனனித்தர்‌ 

உம்மைப்‌ போல....... 


உலகம்‌ மாமிசம்‌ பிசாசுக்கடியில்‌ 
அடிமையாகவே பாவி நான்‌ லீவித்தேன்‌ 
நிம்மதி இழந்தேன்‌ தூய்மையை மறந்தேன்‌ 
மனம்‌ போல்‌ நடந்தேன்‌ ஏமாற்றம்‌ அடைந்தேன்‌ 
என்னையா தேடினீர்‌ ஐயா இயேசு நாதா 
உம்மை மறந்த ஓர்‌ துரோகி நான்‌ 
என்னையா தேடினீர்‌ ஐயா இயேசு நாதா 
அடிமை உமக்கே இனி நான்‌ 
உம்மைப்‌ போல....... 


இன்றைக்கு நான்‌ செய்யும்‌ இந்தத்‌ தீர்மானத்தை 
என்றைக்கும்‌ காத்திட அவியால்‌ நிரப்பும்‌ 

நொருக்கும்‌ உருக்கும்‌ உடையும்‌ வனையும்‌ 

உமக்கே உகந்த தூய சரீரமாய்‌ 

ஐம்‌ பொறிகளையும்‌ உமக்குள்‌ அடக்கும்‌ 

இயேசுவே அவியால்‌ நிரப்பும்‌ 

வெற்றி வாழ்க்கையுள்ள மகனாய்த்‌ திகழ 

அக்கினி என்னுள்ளம்‌ நிரப்பும்‌ 

உம்மைப்‌ போல்‌....... 


வீட்டிலும்‌ ஊரிலும்‌ செல்லுமிடமெங்கும்‌ 
சோதனை வந்திடில்‌ கர்த்தா நீர்‌ காத்திடும்‌ 
மேசியா வருகை வரையில்‌ பலரை 
சிலுவைக்‌ கருகில்‌ அழைக்க ஏவிடும்‌ 
முழங்காலில்‌ நிற்க வேதத்தை அறிய 
தினம்‌ தோறும்‌ தேவா உணர்த்தும்‌ 
உமக்கும்‌ எனக்கும்‌ இடையில்‌ எதுவும்‌ 
என்றுமே வராமல்‌ காத்திடும்‌ 
உம்மைப்‌ போல்‌....... 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 78: உள்ளம்‌ ஆனந்த கீதத்திலே....... 


உள்ளம்‌ அனந்த கீதத்திலே 
வெள்ளமாகவே பாய்கிறதே 
எந்தன்‌ ஆத்தும நேசரையே 
என்றும்‌ வாழ்த்தியே பாடிடுவேன்‌ 


உள்ளம்‌ 


பாவ பாரம்‌ நிறைந்தவனாய்‌ 

பல நாட்களாய்‌ நான்‌ அலைந்தேன்‌ 

அந்த பாரச்‌ சிலுவையிலே 

எந்தன்‌ பாவத்தைச்‌ சுமந்தவரே ம்‌ 
உள்ளம்‌ 


பல அசையின்‌ அழியிலே 

அழிந்தே மனம்‌ சோர்ந்திருந்தேன்‌ 

அந்த பாசக்‌ கரங்களிலே 

அணைத்தே என்னைத்‌ தூக்கினாரே ம்‌ 
உள்ளம்‌ 


அந்தகாரத்தின்‌ வாழ்க்கையிலே 

கடுமாறியே நான்‌ அலைந்தேன்‌ 

நிறைவானகோர்‌ பேரொளியாய்‌ 

எந்தன்‌ பாதையில்‌ தோன்றினாரே ம்‌ 
உள்ளம்‌ 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 79: ஆயிரம்‌ ஆணிருகள்‌....... 


ஆயிரம்‌ ஆண்டுகள்‌ கழிந்தாலும்‌ 
அலைகடல்‌ என்றும்‌ ஓய்வதில்லை 
ஆண்டவர்‌ இயேசுவை நம்பியவர்‌ 
அநாகையாகி அலைவதில்லை 
ஆயிரம்‌ அண்டுகள்‌....... 


மாதம்‌ ஒரு நாள்‌ நிலா மறைந்தால்‌ 
வானிலா இல்லை என்பாயோ (2) 
சோதனை வேதனை வருகையிலே ம 
நீயும்‌ தேவனே இல்லை எனலாமோ 


ஆயிரம்‌ அண்டுகள்‌....... 


ஆண்டவர்‌ கொண்ட திருச்சித்தம்‌ 
உன்னில்‌ ஆளுகை செய்ய இணங்கிடுவாய்‌ (2 
காலையில்‌ கதிரவன்‌ பனி போல ம 
உன்‌ கவலைகள்‌ யாவும்‌ மறைந்துவிடும்‌ 
ஆயிரம்‌ அண்டுகள்‌....... 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 80: உள்ளமெல்லாம்‌ உருகுதையோ.... 


உள்ளமெல்லாம்‌ உருகுதையோ 
உத்தமனை நினைக்கையிலே 
உம்மையல்லால்‌ வேறே தெய்வம்‌ 
உண்மையாய்‌ இல்லையே 


கள்ளனென்று தள்ளிடாமல்‌ 
அள்ளி என்னை அணத்தவா 
சொல்லடங்கா நேசத்தாலே 
சொந்தமாக்கிக்‌ கொண்டிரே 


எத்தன்‌ என்னை உத்தமனாக்க 

சித்தம்‌ கொண்டீர்‌ என்‌ இயேசையா 
எத்தனையாய்‌ துரோகம்‌ நான்‌ செய்தேன்‌ 
அத்தனையும்‌ என்‌ பாவமல்லோ 


இரத்தம்‌ சிந்த வைத்தனே நான்‌ 
அத்தனையும்‌ என்‌ பாவமல்லோ 
கர்த்தனே உம்‌ அன்புக்கீடாய்‌ 

நித்தம்‌ செய்வேன்‌ சேவையே ம்‌ 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 81: ஆவி அனலுன்ளதாய்‌ அவியா...... 


அவி அனலுள்ளதாய்‌ 
அவியாமல்‌ பாதுகாப்பாய்‌ (2) 
அனலுமில்லாமல்‌ குளிருமில்லாமல்‌ 
ஓவிப்பது பரிதாபம்‌ (2) 
அவி அனவுள்ளதாய்‌....... 


கர்த்தரின்‌ நாள்‌ சமீபம்‌ 
மிகக்‌ கருத்துடன்‌ ஜீவிப்பாயே (9) 
நிர்பந்த நாட்கள்‌ வரும்‌ 
நியாயத்‌ தீர்ப்பின்‌ நாள்‌ நெருங்குதே (2) 
அவி அனவுள்ளதாய்‌....... 


வருகையின்‌ அடையாளங்கள்‌ 
வெகு விரைவாக நிறைவேறுதே (2) 
வானத்தின்‌ அதிசயங்கள்‌ 
காலம்‌ கூறுதே கண்டிடுவாய்‌ 2 
அவி அனவுள்ளதாய்‌....... 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 82: உம்‌ சித்தம்‌ போல்‌ எண்னை....... 


உம்‌ சித்தம்‌ போல்‌ என்னை என்றும்‌ 
தற்பரனே நீர்‌ நடத்தும்‌ (2) 
என்‌ சித்தமோ ஒன்றும்‌ வேண்டாம்‌ 
என்‌ பிரியனே என்‌ இயேசுவே (9) 
உம்‌ சித்தம்‌ போல்‌....... ) 


திருமார்பில்‌ நான்‌ சாய்ந்திடுவேன்‌ 
மறுபிறையான காலம்‌ வரை (3) 
பரனே உந்தன்‌ திரு சித்தத்தை 
அறிவதல்லோ தூய வழி (9) 


உம்‌ சித்தம்‌ போல்‌........ 


அக்னி ஸ்தம்பம்‌ மேக ஸ்தம்பம்‌ 
ஆம்‌ இவற்றால்‌ நீர்‌ நடத்தும்‌ (2) 
இராவு பகல்‌ கூட நின்று 
என்றென்றுமாய்‌ நடத்திடுமே (2) 
உம்‌ சித்தம்‌ போல்‌....... ) 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 83: உலகோர்‌ உன்னைப்‌ பகைத்‌ 


உலகோர்‌ உன்னைப்‌ பகைத்தாலும்‌ 
உண்மையாய்‌ அன்பு சுறுவாயா ? 
உற்றார்‌ உன்னை வெறுத்தாலும்‌ 
உந்தன்‌ சிலுவையைச்‌ சுமப்பாயா ம 


உனக்காக நான்‌ மரித்தேனே 
எனக்காக நீ என்ன செய்தாய்‌ 
எனக்காக நீ என்ன செய்தாய்‌ 


உலக மேன்மை அற்பமென்றும்‌ 
உலக அஸ்தி குப்பை என்றும்‌ 
உள்ளத்தினின்று கூறுவாயா 

ஊழியம்‌ செய்ய வருவாயா ம்‌ 


(உனக்காக 


மேய்ப்பன்‌ இல்லாத அடுகள்‌ போல்‌ 
மேய்கின்றாய்‌ பாவப்‌ புல்‌ வெளியில்‌ 
மேய்ப்பன்‌ இயேசுவை அறிந்த நீயும்‌ 
மேன்மையை நாடி ஓடுவாயா ம 
உனக்காக 


ஜீவ அப்பம்‌ இயேசுவல்லோ 
ஆத்தும பசியைத்‌ தீர்க்குமன்றோ 
பிள்ளைகள்‌ அப்பம்‌ கேட்கின்றனர்‌ 
ஓவ அப்பம்‌ கொடுப்பாயோ ம 
உனக்காக 


ஐந்து சகோதரர்‌ அழிகிறாரே 

யாரையாவது அனுப்பிடுமே 

யாரை நானும்‌ அனுப்பிடுவேண்‌ 

யார்‌ தான்‌ போவார்‌ எனக்காக ம 
உனக்காக 


(2) 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 84: எத்தனை திரள்‌ என்‌ பாவம்‌....... 


எத்தனை திரள்‌ என்‌ பாவம்‌ என்‌ தேவனே 

எளியன்‌ மேல்‌ இரங்கய்யனே (2 

நித்தம்‌ என்‌ இருதயம்‌ தீயதென்‌ பரனே 

நிலைவரம்‌ எனில்‌ இல்லை நீ என்‌ தாபரமே 
எத்தனை திரள்‌ 


பந்தம்‌ உன்மேல்‌ எனக்கில்லை என்பேனே 
பணிந்திடல்‌ ஒழிவேனோ (2) 
சுத்தமுறுங்‌ கரம்கால்கள்‌ விலாவினில்‌ 
தோன்றுது காயங்கள்‌ தூய சிநேகா 

எத்தனை திரள்‌ 


என்றன்‌ அநீதிகள்‌ என்‌ கண்கள்‌ முன்னமே 

இடைவிடாதிருக்கையிலே (2) 

உன்றன்‌ மிகுங்‌ கிருபை ஓ மிகப்‌ பெரிதே 

உத்தம மனமுடையோய்‌ எனை ஆளும்‌ 
எத்தனை திரள்‌ 


ஆயங்கொள்வோன்போல்‌ பாவ ஸ்திரிபோல்‌ 
அருகிலிருந்த கள்ளன்போல்‌ 2) 

நேயமாய்‌ உன்‌ சரண்‌ சரண்‌ என வணங்கினேன்‌ 
நீ எனக்காகவே மரித்தனை பரனே 


எத்தனை திரள்‌ 


கெட்ட மகன்போல்‌ துஷ்டனாய்‌ அலைந்தேன்‌ 

கெடு பஞ்சத்தால்‌ நலிந்தேன்‌ (2) 

இஷ்டமாய்‌ மகன்‌ என பாத்திரன்‌ அல நான்‌ 

எனை ரட்சித்திடல்‌ உன்றன்‌ நிமித்தம்‌ அப்பனே 
எத்தனை திரள்‌ 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 85: இயேசு அழைக்கிறார்‌ இயேசு....... 


இயேசு அழைக்கிறார்‌ இயேசு அழைக்கிறார்‌ 
ஆவலாய்‌ உன்னைத்‌ தம்‌ கரங்கள்‌ நீட்டியே 
இயேசு அழைக்கிறார்‌ இயேசு அழைக்கிறார்‌ 

(இயேசு அழைக்கிறார்‌....... ) 


எத்துன்ப நேரத்திலும்‌ அறுதல்‌ உனக்களிப்பார்‌ ம 
என்றுணர்ந்து நீ இயேசுவை நோக்கினால்‌ 
எல்லையில்லா இன்பம்‌ பெற்றிடுவாய்‌ 

(இயேசு அமழைக்கிறார்‌....... ) 


கண்ணீரெல்லாம்‌ துடைப்பார்‌ கண்மணிபோல்‌ காப்பார்‌ ம 
கார்மேகம்‌ போன்ற கஷ்டங்கள்‌ வந்தாலும்‌ 
கருத்துடன்‌ உன்னைக்‌ காத்திடவே 

(இயேசு அமழைக்கிறார்‌....... ) 


சோர்வடையும்‌ நேரத்தில்‌ பெலன்‌ உனக்களிப்பார்‌ ம 
அவர்‌ உன்‌ வெளிச்சம்‌ இரட்சிப்புமானதால்‌ 
தாமதமின்றி நீ வந்திடுவாய்‌ 

(இயேசு அழைக்கிறார்‌....... ) 


சகல வியாதியையும்‌ குணமாக்க வல்லவராம்‌ ம 
யாராய்‌ இருந்தாலும்‌ பேதங்கள்‌ இன்றியே 
கிருபையால்‌ அன்பை அளித்திடவே 

(இயேசு அழைக்கிறார்‌....... ) 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 86: உம்மை ஆராதிக்க உம்‌....... 


உம்மை ஆராதிக்க உம்‌ ஆலயத்தில்‌ 
நாம்‌ காத்திருந்தோம்‌ பல காலங்களாய்‌ (2) 
உம்மை அராதிக்க....... 


சத்திய வேதத்தைச்‌ சாற்றிடுவோம்‌ 
சாட்சிகளாய்‌ என்றும்‌ ஜீவித்திட 9) 
சத்துருவை என்றும்‌ ஜெயித்திடுவோம்‌ 
சித்திகளாய்‌ அவர்‌ ஆலயத்தில்‌ (2 
உம்மை அராதிக்க....... 


வருகையின்‌ நாட்கள்‌ சம்பமல்லோ 
வந்திடுவார்‌ அவர்‌ ஆலயத்தில்‌ (2 
ஆயத்தமாக இருப்பவர்க்கும்‌ 
அறுதல்‌ கூறிடும்‌ அண்ணல்‌ அவர்‌ (2 
உம்மை அராதிக்க....... 


நன்றிகள்‌ கூறியே வாழ்த்திடுவோம்‌ 
நலமுடன்‌ யாவரும்‌ வாழ்ந்திடவே (2 
நம்‌ மீட்பர்‌ இயேசு இரட்சகராய்‌ 
நம்மையும்‌ அங்கே சேர்த்திடுவார்‌ (2) 
உம்மை அராதிக்க....... 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 87: இயேசு ராஜா முன்னே....... 


இயேசு ராஜா முன்னே செல்கிறார்‌ 
ஓசன்னா கீதம்‌ பாடுவோம்‌ 


வேகம்‌ சென்றிடுவோம்‌ 


ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயமே 


ஓசன்னா ஜெயம்‌ நமக்கே ம 


அல்லேலூயா துதி மகிமை என்றும்‌ 
அல்லேலூயா துதி மகிமை (2) 
இயேசு ராஜா எங்கள்‌ ராஜா ம 
என்றென்றும்‌ போற்றிடுவோம்‌ 
ஓசன்னா ஜெயமே 


துன்பங்கள்‌ கழ்ந்து வந்தாலும்‌ 
தொல்லைக்‌ கஷ்டங்கள்‌ தேடிவந்தாலும்‌ (2 
பயமும்‌ இல்லை கலக்கம்‌ இல்லை ம்‌ 
கர்த்தர்‌ நம்முடனே 
ஓசன்னா ஜெயமே 
இயேசு ராஜா முன்னே செல்கிறார்‌ 
ஓசன்னா கீதம்‌ பாடுவோம்‌ 
வேகம்‌ சென்றிடுவோம்‌ 
ஓசன்னா ஜெயமே 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 88: அற்புதர்‌ அற்புதர்‌ அற்புதர்‌....... 


அறிபுதர்‌ அற்புதர்‌ அற்புதர்‌ அற்புதர்‌ 
இயேசு அற்புதர்‌ 
அண்டினோர்‌ வாழ்வை இன்பமாய்‌ மாற்றும்‌ 
இயேசு அற்புதர்‌ ம்‌ 
எல்லோரும்‌ பாடுங்கள்‌ கைத்தாளம்‌ போடுங்கள்‌ 
சந்தோஷத்துடனே சங்கீதம்‌ பாடுங்கள்‌ 2) 
அற்புதர்‌ அற்புதர்‌....... ) 


எத்தனை துன்பங்கள்‌ நம்மில்‌ வந்த போது 
தீர்த்த இயேசு அற்புதர்‌ 
என்னென்ன தொல்லைகள்‌ நம்மில்‌ சூழ்ந்த போது 
காத்த இயேசு அற்புதர்‌ (4) 
உலகத்தில்‌ இருப்போனிலும்‌ எங்கள்‌ இயேசு 
பெரியவர்‌ அற்புதரே (2) 
உண்மையாய்‌ அவரைத்‌ தேடும்‌ யாவருக்கும்‌ 
இயேசு அற்புதரே 
(எல்லோரும்‌ பாடுங்கள்‌....... ) 


அலைகடல்‌ மேலே நடந்தவர்‌ எங்கள்‌ 
இயேசு அற்புதர்‌ 
அகோர காற்றையும்‌ அமைதிப்படுத்திய 
இயேசு அற்புதர்‌ ம்‌ 
அறைந்தனர்‌ சிலுவையிலே ஆண்டவர்‌ 
மரித்தார்‌ அன்‌ நாளினிலே (2 
ஆயினும்‌ மூன்றாம்‌ நாள்‌ உயிருடன்‌ எழுந்த எம்‌ 
இயேசு அற்புதரே 
(எல்லோரும்‌ பாடுங்கள்‌....... ) 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 89: என்னை மறவா இயேசு....... 


என்னை மறவா இயேசு நாதா 
உந்தன்‌ தயவால்‌ என்னை நடத்தும்‌ 
என்னை மறவா இயேசு....... 


வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள்‌ 
வரைந்தெனக்காய்‌ ஈந்ததாலே ஸ்தோத்திரம்‌ (2 
ஆபத்திலே அருந்துணையே 
பாதைக்கு நல்ல தீபமிதே (2 
என்னை மறவா இயேசு....... 


பயப்படாதே வலக்கரத்தாலே 
பாதுகாப்பேன்‌ என்றதாலே ஸ்தோத்திரம்‌ (2) 
பாசம்‌ என்‌ மேல்‌ நீர்‌ வைத்ததினால்‌ 
பறிக்க இயலாதெவரு மென்னை (2 
என்னை மறவா இயேசு....... 


திக்கற்றோராய்க்‌ கை விடேனே 
கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம்‌ (2 
நீ அறியா யாதும்‌ நேரிடா 
என்‌ தலை முடியும்‌ எண்ணினரே (2) 
என்னை மறவா இயேசு....... 


உனக்கெதிராய்‌ எழும்பும்‌ ஆயுதம்‌ 
வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம்‌ (2) 
பறந்திடுவேன்‌ உம்‌ நாமத்திலே 
பரனே எனக்காய்‌ ஜெயக்‌ கொடியே (2 
என்னை மறவா இயேசு....... 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 90: அன்பு இல்லா உலகிே....... 


அன்பு இல்லா உலகிலே 
நம்பி வந்தேன்‌ இயேசுவே (2) 
அலைகள்‌ நிறைந்த வாழ்விலே 
அமைதி நீரே இயேசுவே (2 
அன்பு இல்லா உலகிலே....... 


உலக மேன்மைகள்‌ - அவை 
மறையும்‌ மேகங்கள்‌ (2) 
உந்தன்‌ ஞானங்கள்‌ 
அவை கிருபை வசனங்கள்‌ ம 
அன்பு இல்லா உலகிலே....... 


உலக பாசங்கள்‌ - வெறும்‌ 
வெளியின்‌ வேஷங்கள்‌ (2) 
உந்தன்‌ நேசங்கள்‌ 
அவை கரத்தின்‌ ஈவுகள்‌ ம்‌ 
அன்பு இல்லா உலகிலே....... ) 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 91: அன்பான இயேசு என்னைத்‌....... 


அன்பான இயேசு என்னைத்‌ தொட்டாரே 
நம்பாமல்‌ இருப்பேனோ - நான்‌ 
நம்பாமல்‌ இருபபேனோ 
அன்பான இயேசு....... ) 


இருள்‌ உன்னைச்‌ சகுழாதே 
தேவ ஒளி உன்னை வழிநடத்தும்‌ (2) 
அழிகின்றதை நீ இழந்துவிட்டாய்‌ ம்‌ 
அழியாததென்றை நீ அடைந்துவிட்டாய்‌ 
தேவ சமூகம்‌ முன்னாலே நீ வருவாயே ம்‌ 
அன்பான இயேசு....... ) 


கடன்‌ நீ வாங்காயே 
கடன்‌ நீ கொடுத்திடுவாய்‌ (2 
உண்ணாமல்‌ நான்‌ உன்னைப்‌ போஷித்திடுவேன்‌ ம 
உறங்காமல்‌ நான்‌ உன்னைக்‌ காத்திடுவேன்‌ 
ஓவ அப்பமும்‌ நானே 
அன்பான இயேச........ 


கடலும்‌ கலங்கித்‌ தெளிந்திடலாம்‌ 
மனக்கவலையும்‌ ஒரு நாள்‌ கலைந்திடலாம்‌ (2) 
உன்‌ பலவீனத்தில்‌ என்‌ பலம்‌ விளங்கும்‌ ம 
என்‌ கிருபை உனக்கு போதுமல்லோ 
நூன்‌ உன்னை அழைக்கும்‌ இயேசுவல்லோ 
அன்பான இயேசு....... ) 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 92: அல்லேலூயா கர்த்தரையே....... 


அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய்த்‌ துதியுங்கள்‌ 

அவர்‌ நடத்தும்‌ செயல்களெல்லாம்‌ பார்த்தோரே 
துதியுங்கள்‌ 

வல்லமையாய்க்‌ கிரியை செய்யும்‌ வல்லோரைத்‌ துதியுங்கள்‌ 
எல்லோரையும்‌ ஏற்றுக்கொள்ளும்‌ இயேசுவைத்‌ துதியுங்கள்‌ 


ராஜாதி ராஜனாம்‌ இயேசு ராஜன்‌ 
பூமியில்‌ ஆட்சி செய்வார்‌ 
அல்லேலூயா அல்லேலூயா 
தேவனைத்‌ துதியுங்கள்‌ 


தம்பூரோடும்‌ விணையோடும்‌ தேவனைத்‌ துதியுங்கள்‌ 
இரத்தத்தினால்‌ பாவங்களைப்‌ போக்கினார்‌ துதியுங்கள்‌ 
எக்காளமும்‌ கைத்தாளமும்‌ முழங்கிடத்‌ துதியுங்கள்‌ 
எக்காலமும்‌ மாறாதவர்‌ இயேசுவைத்‌ துதியுங்கள்‌ 
ராஜாதி ரானனாம்‌....... ) 


சூரியனே சந்திரனே தேவனைத்‌ துதியுங்கள்‌ 

ஒளியதனை எங்கள்‌உள்ளம்‌ அளித்தோரைத்‌ துதியுங்கள்‌ 

அக்கினியே கன்மலையே படைத்தோரைத்‌ துதியுங்கள்‌ 

அக்கினியாய்‌ கல்மனதை உடைப்போரைத்‌ துதியுங்கள்‌ 
ராஜாதி ரானனாம்‌....... ) 


பிள்ளைகளே வாலிபரே தேவனைத்‌ துதியுங்கள்‌ 
வாழ்வதனை அவர்‌ பணிக்கே கொடுத்துநீர்‌ துதியுங்கள்‌ 
பெரியவரே பிரபுக்களே தேவனைத்‌ துதியுங்கள்‌ 
செல்வங்களை இயேசுவுக்காய்‌ செலுத்தியே துதியுங்கள்‌ 
ராஜாதி ரானனாம்‌....... ) 


ஆழ்கடலே சமுத்திரமே தேவனைத்‌ துதியுங்கள்‌ 
அலையலையாய்‌ ஊழியர்கள்‌ எழும்பினார்‌ துதியுங்கள்‌ 
தூதர்களே முன்னோடிகளே தேவனைத்‌ துதியுங்கள்‌ 
பரலோகத்தை மட்கப்பட்டோர்‌ நிரப்புவார்‌ துதியுங்கள்‌ 
ராஜாதி ரானனாம்‌....... ) 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 93: இருள்‌ கூழும்‌ காலம்‌....... 


இருள்‌ சூழும்‌ காலம்‌ இனி வருதே 


அருள்‌ உள்ள நாட்கள்‌ பயன்படுத்தும்‌ 


திறவுண்ட வாசல்‌ அடைபடும்‌ முன 
நொருங்குண்ட மனதாய்‌ முன்‌ செல்வோர்‌ யார்‌ 
நாட்கள்‌ கொடியதாய்‌ மாறிடுதே 

காலத்தை ஆதாயம்‌ செய்திடுவோம்‌ 


எத்தனை நாடுகள்‌ இந்நாட்களில்‌ 
கர்த்தரின்‌ பணிக்குத்‌ தான்‌ கதவடைத்தார்‌ 
திறந்த வாசல்‌ இன்று உனக்கெதிரில்‌ 
பயன்படுத்தும்‌ மக்கள்‌ ஞானவான்கள்‌ 
திறவுண்ட வாசல்‌....... 


விசுவாசிகள்‌ என்னும்‌ கூட்டம்‌ உண்டு 

அன்பு ஒன்றே அவர்‌ நடுவில்‌ உண்டு 

ஒரு மனம்‌ ஒற்றுமை அங்கு உண்டு 

என்று சொல்லும்‌ நாட்கள்‌ இன்று வேண்டும்‌ 
திறவுண்ட வாசல்‌....... 


இனிவரும்‌ நாட்களில்‌ நமது கடன்‌ 
வெகு அதிகம்‌ விசுவாசிகளே 
நம்மிடை உள்ள ஐக்கியமே 
வெற்றியும்‌ தோல்வியும்‌ அகிடுமே 
திறவுண்ட வாசல்‌....... 


இயேசுவே எங்கள்‌ உள்ளங்களை 
அன்பென்னும்‌ ஆவியால்‌ நிறைத்திடுமே 
இலங்கையின்‌ எல்லாத்‌ தெருக்களிலும்‌ 
இயேசுவின்‌ நாமமும்‌ விரைந்திடுமே 
திறவுண்ட வாசல்‌....... 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 94: இஸ்ரவேல்‌ என்‌ ஐனமே....... 


இஸ்ரவேல்‌ என்‌ ஜனமே என்றும்‌ 
இடறிட வேண்டாம்‌ 

யேகோவா உன்‌ தெய்வமானால்‌ 
ஏதும்‌ பயம்‌ வேண்டாம்‌ (2) 


ஓங்கும்‌ புயமும்‌ பலத்த கரமும்‌ 
உன்‌ பக்கமே யுண்டு (2 
தாங்கும்‌ கிருபை தயவு இரக்கம்‌ 
தூரளாமாயுண்டு (2 
(இஸ்ரவேல்‌ என்‌ ஜனமே....... 


செங்கடலின்‌ வழி திறந்த 
சியோன்‌ நாயகனே (2 
பங்கமின்றி பாலைவனத்தில்‌ 
பராமரித்தாரே (2) 
(இஸ்ரவேல்‌ என்‌ ஜனமே....... 


பயப்படாதே சிறுமந்தையே 
பார்‌ நான்‌ உன்‌ மேய்ப்பன்‌ (2) 
தயங்காதே மனம்‌ கலங்காதே உன்‌ 
தேவன்‌ தினம்‌ காப்பேன்‌ (2) 
(இஸ்ரவேல்‌ என்‌ ஜனமே....... 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 95: பரலோக எம்‌ தந்தையே....... 


பரலோக எம்‌ தந்தையே உந்தனின்‌ நாமமே 
பரிசுத்தமானதால்‌ பரிசுத்தமாக்கிடுமே (2 
பரலோக எம்‌ தந்தையே....... 


பரலோகில்‌ செய்யும்‌ உம்‌ சித்தம்‌ 

பூமியில்‌ என்றும்‌ நிறைவேறவே (9) 

பரனே உம்‌ இராஜ்ஜியமே புவிதனில்‌ வந்திடவே 
பக்தியாய்‌ வாழ்ந்திடவே போதித்து நடத்திடுமே 
பரலோக எம்‌ தந்தையே....... 


அன்றன்று வேண்டிய அகாரமும்‌ 

இன்றும்‌ எமக்கே நீர்‌ தந்திடுமே (2) 

அவியின்‌ அகாரமும்‌ அண்டவா அருள்‌ தாருமே 
ஆத்துமா வாழ்ந்திடவே அவியின்‌ கனி தாருமே 
பரலோக எம்‌ தந்தையே....... 


குற்றம்‌ செய்வோர்க்கு மன்னிக்கவே 

குறைவில்லா அன்புள்ளம்‌ தாருமே (2) 

எம்‌ குற்றம்‌ மன்னிப்பீரே இயேசுவே போற்றுகின்றோம்‌ 

எங்களின்‌ ஜெபம்‌ கேட்பீரே ஏற்றுக்கொள்ளும்‌ எங்களை 
(பரலோக எம்‌ தந்தையே....... ) 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 96: இயேசு நேசிக்கிறார்‌ இயேசு....... 


இயேசு நேசிக்கிறார்‌ இயேசு நேசிக்கிறார்‌ 
இயேசு என்னையும்‌ நேசிக்க யான்‌ செய்தது 
என்ன மாதவமோ (2) 


நீசனாம்‌ எனைத்‌ தான்‌ இயேசு நேசிக்கிறார்‌ ம 
மாசில்லாத பரன்‌ சுதன்‌ தன்‌ முழு 
மனதால்‌ நேசிக்கிறார்‌ (2 

(இயேசு நேசிக்கிறார்‌....... 


நாதனை மறந்தும்‌ நாட்களைத்‌ துலைத்தும்‌ ம 
நீதன்‌ இயேசென்னை நேசிக்கிறாரெனில்‌ 
நித்தம்‌ அச்சரியம்‌ (2) 
(இயேசு நேசிக்கிறார்‌....... 


அசை இயேசுவென்னை அன்பாய்‌ நேசிக்கிறார்‌ ம 
அதை நினைத்தவர்‌ அன்பின்‌ கரத்துள்ளே 
அவலாய்ப்‌ பறப்பேன்‌ ம 


(இயேசு நேசிக்கிறார்‌....... 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 97: அழைக்கும்‌ தெய்வம்‌ இயேசு....... 


அழைக்கும்‌ தெய்வம்‌ இயேசுவைப்‌ பார்‌ 
உன்‌ அன்பைக்‌ கேட்கும்‌ நேசரைப்‌ பார்‌ 
உன்னைத்‌ தாவியே அணைத்திடவே 

அவர்‌ எடுத்த கோலம்‌ சிலுவையைப்‌ பார்‌ ம 


பாவிக்கு ஜவ ஊற்றானார்‌ - இந்த 
பாருக்கு ஜீவ வழியானார்‌ (8) 
நேசர்‌ அன்பு வழி சென்றிடுவாய்‌ - அவர்‌ 
அழைப்பை ஏற்றுக்‌ கொண்டிடுவாய்‌ (2) 
(அழைக்கும்‌ தெய்வம்‌....... 


காயங்களாலே வழி திறந்தார்‌ - அன்று 
கல்வாரியிலே உயிர்‌ துறந்தார்‌ (2) 
நீசன்‌ உன்னைச்‌ சேர்த்திடவே - அன்று 
நேசனாகவே உயிர்த்தெழுந்தார்‌ (2) 
அழைக்கும்‌ தெய்வம்‌....... 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 98: ஆனந்தமாய்‌ இன்ப கானாவ்‌....... 


அனந்தமாய்‌ இன்ப கானான்‌ ஏகிடுவேன்‌ 
தூய பிதாவின்‌ முகம்‌ தரிசிப்பேன்‌ (2) 
நாளுக்கு நாள்‌ அற்புதமாய்‌ என்னைத்‌ தாங்கிடும்‌ 
நாதன்‌ இயேசு என்னோடிருப்பார்‌ (2) 
அனந்தமாய்‌ இன்ப 


வாலிப நாளில்‌ இயேசுவைக்‌ கண்டேன்‌ 
வாஞ்சையுடன்‌ என்னைத்‌ தேடிவந்தார்‌ (2) 
எதற்குமே உதவா என்னையும்‌ கண்டெடுத்தார்‌ 
இயேசுவின்‌ அன்பை நான்‌ என்‌ சொல்லுவேன்‌ (2) 
அனந்தமாய்‌ இன்ப 


உம்மைப்‌ பின்‌ சென்று ஊழியம்‌ செய்து 

உம்‌ பாதம்‌ சேர்ந்திட வாஞ்சிக்கிறேன்‌ (2) 

தாரும்‌ தேவா ஏழைக்கும்‌ மாறாத உம்‌ கிருபை 

கண பாரும்‌ என்றும்‌ நான்‌ உம்‌ அடிமை (2) 
அனந்தமாய்‌ இன்ப 


கர்த்தரின்‌ சித்தம்‌ செய்திட நித்தம்‌ 
தத்தம்‌ செய்தே என்னை அற்பணித்தேன்‌ (2 
இயேசு அல்லால்‌ அசை இப்‌ பூவில்‌ வேறே இல்லை 
என்றும்‌ எனக்கவர்‌ அதரவே (2) 
அனந்தமாய்‌ இன்ப 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 99: ஒளி தரும்‌ தீபங்கள்‌....... 


ஒளி தரும்‌ தீபங்கள்‌ 
சுடர்‌ வீசும்‌ தீபம்‌ நாம்‌ 
கலங்கரை விளக்கைப்‌ போல்‌ 


இயேசுவில்‌ ஒளி டெறுவோம்‌ 


மலைமேல்‌ ஜெலித்திடும்‌ 
மாநகர்‌ போலவே 
மண்ணகம்‌ காணவே 
ஒளியினை வீசுவோம்‌ 
ஆண்டவர்‌ இயேசுவின்‌ 
உறவினில்‌ நெருங்கிட 
அணையாத ஜோதியாய்‌ 
சுடரை வீசுவோம்‌ 9) 


இருளை நீக்கிட 
ஒளியாய்‌ வந்தவர்‌ 
அருள்‌ நிறை ஒளியினை 
மேதினில்‌ வீசுவோம்‌ 
வார்த்தையைப்‌ பிடித்துமே 
சுடர்களைப்‌ போலவே 
எழும்பிப்‌ பாரினில்‌ 
சுடரை வீசுவோம்‌ (9) 


அழிவின்‌ பாதையில்‌ 
கல்லறை சென்றிடும்‌ 
ஆயிரம்‌ ஆயிரம்‌ 
தரிசனம்‌ காணுவோம்‌ 
சுவிசேஷ ஒளியினை 
யாவரும்‌ கண்டிட 


துணிந்து என்றென்றுமாய்‌ 


ஒளி தரும்‌ தீபங்கள்‌ 


ஒளி தரும்‌ தீபங்கள்‌ 


ஒளி தரும்‌ தீபங்கள்‌ 


சேவையைச்‌ செய்குவோம்‌ (2) 


ஒளி தரும்‌ தீபங்கள்‌ 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 100: கர்த்தர்‌ தேவன்‌ என்னிலே....... 


கர்த்தர்‌ தேவன்‌ என்னிலே 
வாசம்‌ செய்யும்‌ நாளிது 
அக்கினியின்‌ மதிலாக 
அரவணைத்து நிற்கின்றார்‌ (6) 
கர்த்தர்‌ தேவன்‌ என்னிலே....... 


கிறிஸ்து இயேசு மகிமையின்‌ 
இரகசியமாய்‌ என்னிலே 
வாசம்‌ செய்து வருவதே 
இரகசியம்‌ இரகசியம்‌ 6 


காத்தா 
வேண்டுவதற்கும்‌ நினைப்பதற்கும்‌ 
மிகவும்‌ அதிகமாய்‌ என்னிலே 
கிரியை செய்யும்‌ வல்லமை 
அகா என்ன அதிசயம்‌ ம்‌ 

காத்தா 


எந்தன்‌ தேவன்‌ கண்ணானால்‌ 
கண்ணின்‌ மணியாய்‌ நானிருப்பேன்‌ 
என்னைத்‌ தொடுவோன்‌ அவரது 
கண்ணின்‌ மணியைத்‌ தொடுவானாம்‌ ம்‌ 
காத்தா 


பராக்கிரமர்‌ அவரே தான 
பட்டயம்‌ அவர்‌ கையில்‌ நானாவேன்‌ 
என்னை வில்லாய்‌ நாணேற்றி 
எதிரியினை வெல்லுவார்‌ ம்‌ 

காத்தா 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 101: கலங்காதே கலங்காதே....... 


கலங்காதே கலங்காதே ம 
கர்த்தர்‌ உன்னைக்‌ கைவிடமாட்டார்‌ ம்‌ 
கலங்காதே கலங்காதே....... 


முள்முடி உனக்காக 
இரத்தமெல்லாம்‌ உனக்காக (2) 
பாவங்களை அறிக்கையிடு ம 
பரிசுத்தமாகிவிடு - நீ ௰ 
(கலங்காதே கலங்காதே....... 


கல்வாரி மலைமேலே 
காயப்பட்ட இயேசுவைப்‌ பார்‌ (8) 
கரம்‌ விரித்து அழைக்கின்றார்‌ ம 
கண்ணீரோடு ஓடிவா - நீம்‌ 


(கலங்காதே கலங்காதே....... 


காலமெல்லாம்‌ உடனிருந்து 

கரம்‌ பிடித்து நடத்திச்‌ செல்வார்‌ (8) 

கண்ணீரெல்லாம்‌ துடைப்பார்‌ ம 

கண்மணிபோலக்‌ காத்திடுவார்‌ - உன்னைக்‌ ம 
(கலங்காதே கலங்காதே....... 


உலகத்தின்‌ வெளிச்சம்‌ நீ 
எழுந்து ஒளி வீசு 8) 
மலைமேல்‌ உள்ள பட்டணம்‌ ம 
மறைவாக இருக்காதே - நீம்‌ 
(கலங்காதே கலங்காதே....... 


உலகம்‌ உன்னை வெறுத்திடலாம்‌ 

உற்றார்‌ உன்னைத்‌ துரத்திடலாம்‌ (9) 

உன்னை அழைத்தவரோ ம 

உள்ளங்கையில்‌ ஏந்திடுவார்‌ - உன்னை ம 
(கலங்காதே கலங்காதே....... 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 102: உம்மைப்‌ பிரிந்து வாழ....... 


உம்மைப்‌ பிரிந்து வாழ முடியாதைய்யா 
இயேசைய்யா இயேசைய்யா ம 
உம்மைப்‌ பிரிந்து....... 


திராட்சைச்‌ செடியின்‌ கொடியாக 
உம்மில்‌ நிலைத்திருப்பேன்‌ (2) 
மிகுந்த கனி கொடுப்பேன்‌ ம்‌ 
உம்‌ சீடனாயிருப்பேன்‌ - நான்‌ ம 
உம்மைப்‌ பிரிந்து....... 


முன்னும்‌ பின்னும்‌ என்னை நெருக்கி 
உம்‌ கரம்‌ வைக்கின்றிர்‌ (2) 
உமக்கு மறைவாய்‌ எங்கே போவேன்‌ ம 
உம்மை விட்டு எங்கே ஓடுவேன்‌ - நான்‌ ம்‌ 
உம்மைப்‌ பிரிந்து....... 


பகைவர்கள்‌ அயிரம்‌ பேசட்டுமே 
பயந்து போகமாட்டேன்‌ 6) 
துன்பங்கள்‌ ஆயிரம்‌ சுழ்ந்தாலும்‌ ம்‌ 
சோர்ந்து போகமாட்டேன்‌ - நான்‌ ம 
உம்மைப்‌ பிரிந்து....... 


நடந்தாலும்‌ படுத்திருந்தாலும்‌ 
என்னை சூழ்ந்து உள்ளீர்‌ 2) 
என்‌ வழிகளெல்லாம்‌ நீர்‌ அறிவீர்‌ ம்‌ 
எல்லாம்‌ உம்‌ கிருபை - ஐயா ம 
உம்மைப்‌ பிரிந்து....... 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 103: ஆராதிப்பேன்‌ நாவ்‌....... 


ஆராதிப்பேன்‌ நான்‌ அராதிப்பேன்‌ 
ஆண்டவர்‌ இயேசுவை ஆராதிப்பேன்‌ 
ஆராதிப்பேன்‌ நான்‌....... 


வல்லவரே உம்மை அராதிப்பேன்‌ 
நல்லவரே உம்மை ஆராதிப்பேன்‌ (2) 
ஆராதிப்பேன்‌ நான்‌....... 


காண்பவரை நான்‌ ஆராதிப்பேன்‌ 
காப்பவரை நான்‌ ஆராதிப்பேன்‌ (2 


ஆராதிப்பேன்‌ நான்‌....... 


பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன்‌ 
பணிந்து குனிந்து ஆராதிப்பேன்‌ 9) 
ஆராதிப்பேன்‌ நான்‌....... 


அவியிலே உம்மை ஆராதிப்பேன்‌ 
உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன்‌ (2 


ஆராதிப்பேன்‌ நான்‌....... 


வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன்‌ 


குருத்தோலை ஏந்தி அராதிப்பேன்‌ (2) 
ஆராதிப்பேன்‌ நான்‌....... 


தூதர்களோடு ஆராதிப்பேன்‌ 


ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன்‌ (2) 
ஆராதிப்பேன்‌ நான்‌....... 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 104: தெய்வமே இயேசுவே உம்மை.... 


தெய்வமே இயேசுவே உம்மைத்‌ தேடுகிறேன்‌ 
தினம்‌ தினம்‌ உம்மையே நோக்கிப்‌ பார்க்கிறேன்‌ 
ஸ்தோத்திரம்‌ ஸ்தோத்திரம்‌ ஸ்தோத்திரம்‌ ம்‌ 


உலகப்‌ பெருமை இன்பமெல்லாம்‌ 
உமக்காய்‌ இழந்தேனைய்யா 
உம்மைப்‌ பிரிக்கும்‌ பாவங்களை 
இனிமேல்‌ வெறுத்தேனைய்யா 
உம்‌ சித்தம்‌ நிறைவேற்றுவேன்‌ 
உமக்காய்‌ வாழ்ந்திடுவேன்‌ (2) 
(தெய்வமே இயேசுவே....... 


எதை நான்‌ பேச வேண்டுமென்று 
கற்றுத்‌ தாருமைய்யா 
எவ்வழி நடக்க வேண்டுமென்று 
பாதை காட்டுமைய்யா 
ஒளியான தீபமே 
வழிகாட்டும்‌ தெய்வமே (2) 
(தெய்வமே இயேசுவே....... 


உலகம்‌ வெறுத்து பேசட்டுமே 
உம்மில்‌ மகிழ்ந்திடுவேன்‌ 
காரணமின்றி பகைக்கட்டுமே 
கர்த்தரைத்‌ துதித்திடுவேன்‌ 
சிலுவை சுமந்தவரை 
சிந்தையில்‌ நிறுத்துகிறேன்‌ 2 
(தெய்வமே இயேசுவே....... 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 105: சிங்கக்‌ குட்டிகள்‌ பட்டினி....... 


சிங்கக்‌ குட்டிகள்‌ பட்டினி கிடக்கும்‌ 
ஆண்டவரைத்‌ தேடுவோர்க்கு குறையில்லையே (8) 
குறையில்லையே குறையில்லையே 
ஆண்டவரைத்‌ தேடுவோர்க்கு குறையில்லையே 
சிங்கக்‌ குட்டிகள்‌....... 


புல்லுள்ள இடங்களிலே 
என்னை மேய்க்கின்றார்‌ (2 
தண்ணீரண்டை கூட்டிச்‌ சென்று 
தாகம்‌ தர்க்கின்றார்‌ (2) 
சிங்கக்‌ குட்டிகள்‌....... 


எதிரிகள்‌ முன்‌ விருந்தொன்றை 
அயத்தப்படுத்துகிறார்‌ (2) 

என்‌ தலையை எண்ணையினால்‌ 
அபிஷேகம்‌ செய்கின்றார்‌ (9) 


சிங்கக்‌ குட்டிகள்‌....... 


ஆத்துமாவைத்‌ தேற்றுகின்றார்‌ 
அவி பொழிகின்றார்‌ (2) 
ஐவனுள்ள நாட்களெல்லாம்‌ 
கிருபை எனைத்‌ தொடரும்‌ (2 
சிங்கக்‌ குட்டிகள்‌....... 


என்‌ தேவன்‌ தம்முடைய 
மகிமை செல்வத்தினால்‌ 9 
குறைகளையே கிறிஸ்துவுக்குள்‌ 
நிறைவாக்கி நடத்திடுவார்‌ 2 
சிங்கக்‌ குட்டிகள்‌....... 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 106: யார்‌ என்னைக்‌ கைவிட்டாலும்‌... 


யார்‌ என்னைக்‌ கைவிட்டாலும்‌ 
இயேசு கைவிடமாட்டார்‌ 


யார்‌ என்னைக்‌ கை 


தாயும்‌ அவரே தந்தையும்‌ அவரே ம 
தாலாட்டுவார்‌ சீராட்டுவார்‌ ம 


யார்‌ என்னைக்‌ கை 


வேதனை துன்பம்‌ நெருக்கும்போதெல்லாம்‌ ம்‌ 
வேண்டிடுவேனே காத்திடுவாரே ம 


யார்‌ என்னைக்‌ கை 


எனக்காகவே மனிதனானார்‌ ம 
எனக்காகவே பாடுபட்டார்‌ ம 
யார்‌ என்னைக்‌ 


இரத்தத்தாலே கழுவி விட்டாரே ம்‌ 
இரட்சிப்பின்‌ சந்தோஷம்‌ எனக்குத்‌ தந்தாரே ம 
யார்‌ என்னைக்‌ 


ஆவியினாலே அபிஷேகம்‌ செய்து ம்‌ 


அன்பு வசனத்தால்‌ நடத்துகின்றாரே ம்‌ 
யார்‌ என்னைக்‌ 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 107: இஸ்ரவேலே பயப்படாதே....... 


இஸ்ரவேலே பயப்படாதே 
நானே உன்‌ தேவன்‌ (2 


வழியும்‌ சத்தியமும்‌ ஜீவனும்‌ நானே ம்‌ 
(இஸ்ரவேலே பயப்படாதே....... 


உன்னை நானே தெரிந்துகொண்டேனே ம 
உன்‌ பெயர்‌ சொல்லி நான்‌ அழைத்தேனே ம்‌ 
ஒருபோதும்‌ நான்‌ கைவிடமாட்டேன்‌ 
கைவிடமாட்டேன்‌ 


வழியும்‌ சத்தியமும்‌....... ) 


தாய்‌ மறந்தாலும்‌ நான்‌ மறவேனே ம 
உள்ளங்கையில்‌ தாங்கி உள்ளேன்‌ ம 
ஒருபோதும்‌ நான்‌ மறப்பதில்லை 
மறந்து போவதில்லை 
வழியும்‌ சத்தியமும்‌....... ) 


தீயின்‌ நடுவே நீ நடந்தாலும்‌ ம 
எரிந்து நீயும்‌ போகமாட்டாய்‌ ம 
அறுகளை நீ கடக்கும்‌ போதும்‌ 
மூழ்கி போகமாட்டாய்‌ 


வழியும்‌ சத்தியமும்‌....... ) 


துன்ப நேரம்‌ சோர்ந்துவிடாதே ம 
ஓவ கீரிடம்‌ உனக்குத்‌ தருவேன்‌ ம 
சீக்கிரம்‌ வருவேன்‌ அழைத்துச்‌ செல்வேன்‌ 
எழுந்து ஒளி வீசு 
வழியும்‌ சத்தியமும்‌....... ) 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 108: என்‌ பாவங்கள்‌ என்‌ இயேசு 


என்‌ பாங்கள்‌ என்‌ இயேசு 
மன்னித்துவிட்டார்‌ 
தன்‌ மகனாய்‌ என்‌ இயேசு 
ஏற்றுக்கொண்டார்‌ 

என 


இனி நான்‌ பாவியல்ல 

பரிசுத்தமாகிவிட்டேன்‌ (2) 

நேசரின்‌ பின்‌ செல்லுவேன்‌ நான்‌ 

திரும்பி பார்க்கமாட்டேன்‌ - என்‌ (2 
என்‌ 


அழ்கடலில்‌ எறிந்துவிட்டார்‌ 
காலாலே மிதித்துவிட்டார்‌ (2) 
நினைவு கூரமாட்டார்‌ என்‌ 
நேசரைத்‌ துதிக்கின்றேன்‌ - இனி (2 


(என்‌ 


கிறிஸ்துவுக்குள்‌ வாழ்கின்றேன்‌ 
மறுபடி பிறந்துவிட்டேன்‌ (3 
பழையன கழிந்தனவே நான்‌ 
புதிய படைப்பானேன்‌ (2) 


(என்‌ 


பாவங்கள்‌ 


பாவங்கள்‌ 


பாவங்கள்‌ 


பாவங்கள்‌ 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 109: உம்மோரு இருக்க...... 


உம்மோடு இருக்கணுமே ஐயா 
உம்மைப்போல்‌ மாறணுமே (2 
உலகின்‌ ஒளியாய்‌ மலைமேல்‌ அமர்ந்து 
வெளிச்சம்‌ கொடுக்கணுமே ம்‌ 
உம்மோடு இருக்கணுமே....... 


ஓடும்‌ நதியின்‌ ஓரம்‌ வளரும்‌ 
மரமாய்‌ மாறணுமே (2) 
எல்லா நாளும்‌ இலைகளோடு 
கனிகள்‌ கொடுக்கணுமே (2) 
உம்மோடு இருக்கணுமே....... 


உலகப்‌ பெருமை இன்பமெல்லாம்‌ 
குப்பையாய்‌ மாறணுமே (9) 
உம்மையே என்‌ கண்‌ முன்‌ வைத்து 
ஓடி ஜெயிக்கணுமே (2) 
உம்மோடு இருக்கணுமே....... 


வார்த்தை என்னும்‌ வாளையேந்தி 
யுத்தம்‌ செய்யணுமே (2) 
கடினமான பாறை இதயம்‌ 
உடைத்து நொறுக்கணுமே (2 
உம்மோடு இருக்கணுமே....... 


அத்ம பார உருக்கத்தோடு 
அழுது புலம்பணுமே (2 
இரவும்‌ பகலும்‌ விழித்து ஜெபிக்கும்‌ 
மேய்ப்பன்‌ அகணுமே (2 
உம்மோடு இருக்கணுமே....... 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 110: இயேசு சுமந்து கொண்டாரே....... 


இயேசு சுமந்து கொண்டாரே 
நான்‌ சுமக்கத்‌ தேவையில்லை (2) 


இயேசுவின்‌ காயங்களால்‌ 
சுகமானேன்‌ சுகமானேன்‌ (2 


பெலவனம்‌ சுமந்து கொண்டார்‌ 
பெலவானாய்‌ மாற்றி விட்டார்‌ (2 
(இயேசுவின்‌ காயங்களால்‌....... 


என்‌ நோய்கள்‌ சுமந்து கொண்டார்‌ 


என்‌ துக்கம்‌ ஏற்றுக்கொண்டார்‌ (2) 
(இயேசுவின்‌ காயங்களால்‌....... 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 111: அடிமை நான்‌ ஆண்டவரே..... 


அடிமை நான்‌ ஆண்டவரே - என்னை 

ஆட்கொள்ளும்‌ என்‌ தெய்வமே (2 

தெய்வமே தெய்வமே 

அடிமை நான்‌ ஆட்கொள்ளும்‌ (2) 
(அடிமை 


என்‌ உடல்‌ உமக்குச்‌ சொந்தம்‌ ம 
இதில்‌ எந்நாளும்‌ வாசம்‌ செய்யும்‌ ம்‌ 
அடிமை 


உலக இன்பமெல்லாம்‌ ம 
நான்‌ உதறித்‌ தள்ளிவிட்டேன்‌ ம 
அடிமை 


பெருமை செல்வமெல்லாம்‌ ம 
இனி வெறுமை என்றுணர்ந்தேன்‌ ம்‌ 
அடிமை 


வாழ்வது நானலல ம 
என்னில்‌ இயேசுவே வாழ்கின்றார்‌ ம 
அடிமை 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 112: ஆண்டவரே உம்‌ பாதம்‌....... 


ஆண்டவரே உம்‌ பாதம்‌ சரணடைந்தேன்‌ 
அடிமை நான்‌ ஐயா (2) 

ஆயிரம்‌ ஆயிரம்‌ துன்பங்கள்‌ வந்தாலும்‌ 
அகன்று போகமாட்டேன்‌ - உம்மைவிட்டு ம 


(ஆண்டவரே உம்‌ 
ஒவ்வொரு நாளும்‌ உம்‌ குரல்‌ கேட்டு 
அதன்படி நடக்கின்றேன்‌ (2) 
உலகினை மறந்து உம்மையே நோக்கி 
ஓடி வருகின்றேன்‌ (2) 
(ஆண்டவரே உம்‌ 
வாலிபன்‌ தனது வழிதனையே 
எதனால்‌ சுத்தம்‌ பண்ணுவான்‌ (2 
தேவனே உமது வார்த்தையின்படியே 
காத்துக்‌ கொள்வதனால்‌ (3 
(ஆண்டவரே உம்‌ 
நான்‌ நடப்பதற்கு பாதையைக்‌ காட்டும்‌ 
தீபமே உம்‌ வசனம்‌ (2 
செல்லும்‌ வழிக்கு வெளிச்சமும்‌ அதுவே 
தேவனே உம்‌ வாக்கு (2) 
(ஆண்டவரே உம்‌ 
தேவனே உமக்கு எதிராய்‌ நான்‌ 
பாவம்‌ செய்யாதபடி (2) 
உமது வாக்கை என இருதயத்தில்‌ 
பதித்து வைத்துள்ளேன்‌ (2) 
(ஆண்டவரே உம்‌ 
வேதத்திலுள்ள அதிசயம்‌ அனைத்தும்‌ 
நன்கு புரியும்படி (2) 
தேவனே எனது கண்களையே 
தினமும்‌ திறந்தருளும்‌ (2 
(ஆண்டவரே உம்‌ 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 113: என்றும்‌ ஆனந்தம்‌ என்‌....... 


என்றும்‌ அனந்தம்‌ 

என்‌ இயேசு தருகிறார்‌ (2) 
துதிப்பேன்‌ துதிப்பேன்‌ 
துதித்துக்கொண்டேயிருப்பேன (2) 


அல்லேலூயா அனந்தமே 
அல்லேலூயா அனந்தமே (2) 


உன்னதர்‌ மறைவில்‌ வல்லவர்‌ நிழலில்‌ 
என்றும்‌ தங்குவேன்‌ (2) 

தேவனை நோக்கி அடைக்கலப்‌ பாறை 
என்றே சொல்லுவேன்‌ (2 


அல்லேலாயா அனந்தமே....... 


தமது சிறகால்‌ என்னை மூடி 
காத்து நடத்துவார்‌ (2) 

அவரது வசனம்‌ ஆவியின்‌ பட்டயம்‌ 
எனது கேடகம்‌ (2 


(அல்லேலூயா அனந்தமே....... 


வழிகளிலெல்லாம்‌ என்னைக்‌ காக்க 
தூதர்கள்‌ எனக்குண்டு (2 
பாதம்‌ கல்லில்‌ மோதாமல்‌ காத்து 
கரங்களில்‌ ஏந்துவார்‌ (2) 
அல்லேலாயா அனந்தமே...... ) 


தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு 
என்றும்‌ விடுதலை (2 
அவரது நாமம்‌ அறிந்த எனக்கு 
அவரே அடைக்கலம்‌ (2) 
அல்லேலாயா அனந்தமே....... 


ஆபத்து நேரம்‌ கூப்பிடும்‌ எனக்கு 
என்றும்‌ பதிலுண்டு (2) 
என்னோடிருந்து விடுதலை கொடுத்து 
எனனை உயர்த்துவார்‌ (2) 


(அல்லேலூயா அனந்தமே....... 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 114: உதவி வரும்‌ கன்மலை....... 


உதவி வரும்‌ கன்மலை நோக்கிப்‌ பார்க்கின்றேன்‌ 
வானமும்‌ வையமும்‌ படைத்தவரை நான்‌ பார்க்கின்றேன்‌ 
(உதவி வரும்‌ கன்மலை....... ) 


கால்கள்‌ தள்ளாட விடமாட்டார்‌ 
காக்கும்‌ தேவன்‌ உறங்கமாட்டார்‌ (2) 
இஸ்ரவேலைக்‌ காக்கிறவர்‌ 
எந்நாளும்‌ தூங்கமாட்டார்‌ 9) 
(உதவி வரும்‌ கன்மலை....... ) 


கர்த்தர்‌ என்னைக்‌ காக்கின்றார்‌ 
எனது நிழலாய்‌ இருக்கின்றார்‌ (2) 
பகலினிலும்‌ இரவினிலும்‌ 
பாதுகாக்கின்றார்‌ (2 
(உதவி வரும்‌ கன்மலை....... ) 


கர்த்தர்‌ எல்லாத்‌ தங்கிற்கும்‌ 
விலக்கி என்னைக்‌ காத்திடுவார்‌ (2) 
அவர்‌ எனது ஆத்துமாவை 
அனுதினம்‌ காத்திடுவார்‌ (2 
(உதவி வரும்‌ கன்மலை....... ) 


போகும்‌ போதும்‌ காக்கின்றார்‌ 
திரும்பும்போதும்‌ காக்கின்றார்‌ (2 
இப்போதும்‌ எப்போதும்‌ 
எந்நாளும்‌ காக்கின்றார்‌ (2 
(உதவி வரும்‌ கன்மலை....... ) 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 115: தேவனே ஆராதிக்கிண்றேன்‌....... 


தேவனே அராதிக்கின்றேன்‌ 
தெய்வமே அராதிக்கின்றேன்‌ 
(தேவனே அராதிக்கின்றேன்‌....... 


அதிகாலையில்‌ அராதிக்கின்றேன்‌ 


அனந்த சத்தத்தோடு அராதிக்கின்றேன்‌ (2 
(தேவனே அராதிக்கின்றேன்‌....... 


கன்மலையே அராதிக்கின்றேன்‌ 
காண்பவரே அராதிக்கின்றேன்‌ (2) 
(தேவனே அராதிக்கின்றேன்‌....... 


முழுமனதோடு அராதிக்கின்றேன்‌ 
முழந்தாழ்படியிட்டு அராதிக்கின்றேன்‌ (2) 
(தேவனே அராதிக்கின்றேன்‌....... 


யேகோவாயீரே ஆராதிக்கின்றேன்‌ 
எல்லாமே பார்த்துக்கொள்வீர்‌ (2) 
(தேவனே அராதிக்கின்றேன்‌....... 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 116: எத்தனை நன்மைகள்‌ எனக்கு....... 


எத்தனை நன்மைகள்‌ எனக்குச்‌ செய்தீர்‌ 


எப்படி நன்றி சொல்வேன்‌ நான்‌ எப்படி நன்றி 


சொல்வேன்‌ (2 


தாழ்மையில்‌ இருந்தேன்‌ தயவாய்‌ நினைத்தீர்‌ 


தேவனே உம்மைத்‌ துதிப்பேன்‌ (2) 
தேவனே உம்மைத்‌ துதிப்பேன்‌ 

எத்தனை 
பெலவீனன்‌ என்று தள்ளிவிடாமல்‌ 
பெலத்தால்‌ இடைகட்டினீர்‌ (2 
பெலத்தால்‌ இடைகட்டினர்‌ 

எத்தனை 
பாவத்தினாலே மரித்துப்போயிருந்தேன்‌ 
கிருபையால்‌ இரட்சித்திரே (2 
கிருபையால்‌ இரட்சித்தீரே 

எத்தனை 
எனக்காக மரித்தர்‌ எனக்காக உயிர்த்தார்‌ 
எனக்காய்‌ மீண்டும்‌ வருவீர்‌ (2) 
எனக்காய்‌ மீண்டும்‌ வருவீர்‌ 

எத்தனை 
கரங்களைப்‌ பிடித்து கண்மணிபோல 
காலமெல்லாம்‌ காத்தீர்‌ (2) 
காலமெல்லாம்‌ காத்தீர்‌ 

எத்தனை 
பாவங்கள்‌ போக்கி சாபங்கள்‌ நீக்கி 
பூரண சுகமாக்கினீர்‌ 2 
பூரண சுகமாக்கினீர்‌ 

எத்தனை 
முள்முடி. தாங்கி திரு ரத்தம்‌ சிந்தி 
சாத்தானை ஜெயித்துவிட்டீர்‌ (2) 
சாத்தானை ஜெயித்துவிட்டீர்‌ 

எத்தனை 


நன்மைகள்‌ 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 117: உம்மை நம்பி உந்தன்‌....... 


உம்மை நம்பி உந்தன்‌ பாதம்‌ 
உறுதியாய்ப்‌ பற்றிக்கொண்டோம்‌ 
ஒருபோதும்‌ கைவிடமாட்டீர்‌ 
உம்மை நம்பி....... 


கண்ணீரைத்‌ துடைத்து கரங்களைப்‌ பிடித்து 
காலமெல்லாம்‌ காத்துக்கொண்டீர்‌ (2) 
என்னைக்‌ காலமெல்லாம்‌ காத்துக்கொண்டீர்‌ 

உம்மை நம்பி....... 


மகனாக மகளாக அப்பா என்றழைக்கும்‌ 
உரிமையை எனக்குத்‌ தந்தீர்‌ 2 
ஐயா உரிமையை எனக்குத்‌ தந்தீர்‌ 
உம்மை நம்பி....... 


அச்சாரமாய்‌ முத்திரையாய்‌ அபிஷேக வல்லமையை 
அடிமைக்குத்‌ தந்தீரே 2) 
ஐயா அடிமைக்குத்‌ தந்தீரே 


உம்மை நம்பி....... 
குருடர்கள்‌ பார்த்தார்கள்‌ செவிடர்கள்‌ கேட்டார்கள்‌ 
முடவர்கள்‌ நடந்தார்கள்‌ (2) 
ஐயா முடவர்கள்‌ நடந்தார்கள்‌ 

உம்மை நம்பி....... 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 118: இயேசு பாதம்‌ எனக்கு 


இயேசு பாதம்‌ எனக்குப்‌ போதும்‌ ம 
எந்த நாளும்‌ அனந்தமே ம 

பாதம்‌ அமர்ந்து கண்ணீர்‌ சிந்தி ம 
கதறி அழுதிடுவேன்‌ - நான்‌ ம 


இரவும்‌ பகலும்‌ வேதவசனம்‌ ம்‌ 
தியானம்‌ செய்திடுவேன்‌ - நான்‌ ம 


காத்திருந்து பெலனடைந்து ம 
கழுகைப்‌ போல்‌ பறப்பேன்‌ - நான்‌ 


கசந்த மாறா மதுரமாகும்‌ ம 
எகிப்து அகன்றிடுமே - கொடிய ம 


என்னை விட்டு எடுபடாத ம 


நல்ல பங்கு இது - எனக்கு ம்‌ 


எதை நினைத்தும்‌ கலங்கமாட்டேன்‌ 


என்றும்‌ துதித்திடுவேன்‌ - நான்‌ ம 


(0) 


(0) 


(இயேசு 


(இயேசு 


(இயேசு 


(இயேசு 


(இயேசு 


(இயேசு 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 119: என்‌ கிருபை உனக்குப்‌....... 


என்‌ கிருபை உனக்குப்‌ போதும்‌ ம 
பெலவீனத்தில்‌ என்‌ பெலமோ 
பூரணமாய்‌ விளங்கும்‌ (2) 

என்‌ கிருபை உனக்குப்‌ போதும்‌....... 


பயப்படாதே உன்னை மீட்டுக்கொண்டேன்‌ 
எனக்கே நீ சொந்தம்‌ (2) 

பெயரிட்டு நான்‌ உன்னை அழைத்தேன்‌ 
எனக்கே நீ சொந்தம்‌ (2) 

என்‌ கிருபை உனக்குப்‌ போதும்‌....... 


உலகத்திலே துயரம்‌ உண்டு 
திடன்‌கொள்‌ என்‌ மகனே (2 
கல்வாரி சிலுவையினால்‌ 

உலகத்தை நான்‌ ஜெயித்தேன்‌ (2) 
என்‌ கிருபை உனக்குப்‌ போதும்‌....... 


உனக்கெதிரான ஆயுதங்கள்‌ 
வாய்க்காதே போகும்‌ (2) 
இருக்கின்ற பெலத்தோடு 
தொடர்ந்து போராடு (2 

என்‌ கிருபை உனக்குப்‌ போதும்‌....... 


எல்லா வகையிலும்‌ நெருக்கப்பட்டும்‌ 
ஒடுங்கி நீ போவதில்லை (9) 
கலங்கினாலும்‌ மனம்‌ முறிவதில்லை 
கைவிடப்படுவதில்லை (2) 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 120 : தேடி வந்த தெய்வம்‌ இயேசு..... 


தேடி வந்த தெய்வம்‌ இயேசு - என்னைத்‌ 
தேடி வந்த தெய்வம்‌ இயேசு (2) 
வாடி நின்ற என்னையே வாழவைத்திட 
தேடி வந்த தெய்வம்‌ இயேசு (2) 
(தேடி வந்த தெய்வம்‌....... 


பாவியாக இருந்த என்‌ பாவம்‌ போக்கிட்டார்‌ 

அவி பொழிந்து என்னையே தாவி அணைத்திட்டார்‌ (32 
அன்பே அவரின்‌ பெயராம்‌ ம 

அருளே அவரின்‌ மொழியாம்‌ 

இருளே போக்கும்‌ ஒளியாம்‌ ம 


(தேடி வந்த தெய்வம்‌....... 


இயேசு என்னில்‌ இருக்கிறார்‌ என்ன ஆனந்தம்‌ 

இருளும்‌ புயலும்‌ வரட்டுமே இதயம்‌ கலங்குமோ (8) 
றைவா இயேசு தேவா ம 

இறைவா இ த 

இதயம்‌ மகிழ்ந்து பாடும்‌ 

என்றும்‌ உம்மை நாடும்‌ ம்‌ 


(தேடி வந்த தெய்வம்‌....... 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 121: மனதுருகும்‌ தெய்வமே....... 


மனதுருகும்‌ தெய்வமே இயேசைய்யா 
மனதாரத்‌ துதிப்பேன்‌ ஸ்தோத்தரிப்பேன்‌ 
மனதுருகும்‌ தெய்வமே....... ) 


நீர்‌ - நல்லவர்‌ சர்வ வல்லவர்‌ ம 

உம்‌ இரக்கத்துக்கு முடிவே இல்லை 

உம்‌ அன்பிற்கு அளவே இல்லை (9) 

அவை - காலைதோறும்‌ புதிதாயிருக்கும்‌ ம 
மனதுருகும்‌ தெய்வமே....... ) 


மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு 
துக்கங்களைச்‌ சுமந்து கொண்டீர்‌ (2 
ஐயா துக்கங்களைச்‌ சுமந்து கொண்டீர்‌ 

மனதுருகும்‌ தெய்வமே....... ) 


எங்களுக்குச்‌ சமாதானம்‌ உண்டு பண்ணும்‌ தண்டனையோ 
உம்மேலே விழுந்ததைய்யா (2) 
ஐயா உம்மேலே விழுந்ததைய்யா 

மனதுருகும்‌ தெய்வமே....... ) 


சாபமான முள்முடியை தலைமேலே சுமந்துகொண்டு 
சிலுவையிலே வெற்றி சிறந்தீர்‌ 2 
ஓயா சிலுவையிலே வெற்றி சிறந்தீர்‌ 

மனதுருகும்‌ தெய்வமே....... ) 


எங்களது பறுதலால்‌ காயப்பட்டீர்‌ நொறுக்கப்பட்டீர்‌ 
தளும்புகளால்‌ சுகமானோம்‌ (2) 
உந்தன்‌ தளும்புகளால்‌ சுகமானோம்‌ 

மனதுருகும்‌ தெய்வமே....... ) 


தேடி வந்த மனிதர்களின்‌ தேவைகளை அறிந்தவராய்‌ 
தினம்‌ தினம்‌ அற்புதம்‌ செய்தீர்‌ (2) 
ஓயா தினம்‌ தினம்‌ அற்புதம்‌ செய்தீர்‌ 

மனதுருகும்‌ தெய்வமே....... ) 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 122: கர்த்தாவே உமது கூடாரத்தில்‌.... 


கர்த்தாவே உமது கூடாரத்தில்‌ 
தங்கி வாழ்பவன்‌ யார்‌ 
கூடியிருப்பவன யார்‌ 


கர்த்தாவே 
உத்தமனாய்‌ தினம்‌ நடந்து 
நீதியிலே நிலைநிற்பவன்‌ (9) 
மனதாற சத்தியத்தையே 
தினந்தோறும்‌ பேசுபவனே (2) 
கர்த்தாவே 


நாவினால்‌ புறங்கூறாமல்‌ 
தோழனுக்குத்‌ தீங்கு செய்யாமல்‌ (2) 
நிந்தையான பேச்சுக்களை 
பேசாமல்‌ இருப்பவனே (8) 


கர்த்தாவே 


கர்த்தருக்குப்‌ பயந்தவரை 
காலமெல்லாம்‌ கனம்‌ செய்பவன்‌ 2 
ஆணையிட்டு நஷ்டம்‌ வந்தாலும்‌ 
தவறாமல்‌ இருப்பவனே (2 

கர்த்தாவே 


கைகள்‌ தூய்மை உள்ளவன்‌ 
இதய நேர்மை உள்ளவன்‌ (2 
இரட்சிப்பின்‌ தேவனையே 
எந்நாளும்‌ தேடுபவனே (2) 
கர்த்தாவே 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 123: இரக்கம்‌ உள்ளவரே....... 


இரக்கம்‌ உள்ளவரே 
மனதுருக்கம்‌ உடையவரே (2 
நீடிய சாந்தம்‌ பொறுமை அன்பு 
நிறைந்து வாழ்பவரே (2 


என்‌ இயேசு ராஜா ஸ்தோத்திரம்‌ ம 
ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே 
உயிருள்ள நாளெல்லாமே (2 


துதிகன மகிமையெல்லாம்‌ 
உமக்கே செலுத்துகிறோம்‌ (2) 
மகிழ்வுடன்‌ ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி 
ஆராதனை செய்கிறோம்‌ (2) 
என்‌ இயேசு ராஜா....... 


கூப்பிடும்‌ யாவருக்கும்‌ 
அருகில்‌ இருப்பவரே (2) 
உண்மையாய்க்‌ கூப்பிடும்‌ குரல்தனைக்கேட்டு 
விடுதலை தருபவரே (2) 
என்‌ இயேசு ராஜா....... 


உலகத்‌ தோற்ற முதல்‌ 

எனக்காய்‌ அடிக்கப்பட்டீர்‌ (8) 
துரோகியாய்‌ வாழ்ந்த என்னையே மீட்டு 
புது வாழ்வு தந்தவரே (2) 


என்‌ இயேசு ராஜா....... 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 124: இயேசுவே என்‌ தெய்வமே. 


இயேசுவே என்‌ தெய்வமே 
என்‌ மேல்‌ மனமிரங்கும்‌ 


(இயேசுவே 


நான்‌ பாவம்‌ செய்தேன்‌ 

உம்மை நோகச்‌ செய்தேன்‌ (2) 

உம்மைத்‌ தேடாமல்‌ வாழ்ந்து வந்தேன்‌ ம 
என்னை மன்னியும்‌ தெய்வமே ம 


(இயேசுவே 


அநியாயம்‌ செய்தேன்‌ 

கடும்‌ கோபம்‌ கொண்டேன்‌ (32 

பிறர்‌ வாழ்வைக்‌ கெடுத்தேனைய்யா ம 
என்னை மன்னியும்‌ தெய்வமே ம 


(இயேசுவே 


உம்மை மறுதலித்தேன்‌ 
பின்வாங்கிப்போனேன்‌ (2) 

உம்‌ வல்லமை இழந்தேனைய்யா ம 
என்னை மன்னியும்‌ தெய்வமே ம 


(இயேசுவே 


முள்முடி தூங்கி 

ஐயா காயப்பட்டீர்‌ 6) 

நீர்‌ எனக்காக பலியானீர்‌ ம 

உம்‌ இரத்தத்தால்‌ கழுவிவிடும்‌ ம்‌ 
(இயேசுவே 


துன்ப வேளையிலே 

மனந்துவண்டு போனேன்‌ ) 

உம்மை நினையாது தூரப்போனேன்‌ ம 
என்னை மன்னியும்‌ தெய்வமே ம 


(இயேசுவே 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 125: வாழ்த்துகிறோம்‌ வணங்கு....... 


வாழ்த்துகிறோம்‌ வணங்குகிறோம்‌ 
போற்றுகிறோம்‌ தேவா 


வாழ்த்துகிறோம்‌....... 
இலவசமாய்‌ கிருபையினால்‌ 
நீதிமானாக்கிவிட்டீர்‌ (2) 
ஓயா நீதிமானாக்கிவிட்டீர்‌ 

வாழ்த்துகிறோம்‌. ...... 


அவினால்‌ வார்த்தையினால்‌ 
மறுபடி பிறக்கச்‌ செய்தீர்‌ (2) 
என்னை மறுபடி பிறக்கச்‌ செய்தீர்‌ 


வாழ்த்துகிறோம்‌. ...... 


உம்‌ இரத்தத்தால்‌ தெளிக்கப்பட்டோம்‌ 
ஒப்புரவாக்கப்பட்டோம்‌ (2 
ஐயா ஓப்புரவாக்கப்பட்டோம்‌ 


வாழ்த்துகிறோம்‌....... 


உம்மை நோக்கிப்‌ பார்க்கின்றோம்‌ 
பிரகாசம்‌ அடைகின்றோம்‌ (2) 
ஐயா பிரகாசம்‌ அடைகின்றோம்‌ 


வாழ்த்துகிறோம்‌....... 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 126: விசுவாசத்தினால்‌ நுதிமான்‌....... 


விசுவாசத்தினால்‌ நீதிமான்‌ பிழைப்பான்‌ 

விசுவாசியே பதறாதே (2) 

கலங்காதே திகையாதே விசுவாசியே ம 

கல்வாரி நாயகன்‌ கைவிடாரே ம்‌ 
(விசுவாசத்தினால்‌....... 


தந்தை தாய்‌ என்னை வெறுத்திட்டாலும்‌ 
பந்த பாசங்கள்‌ அறுந்திட்டாலும்‌ (2 

நிந்தை தாங்கிட்ட தேவன்‌ நம்மை 

சொந்தக்‌ கரங்களால்‌ அணைத்துக்கொள்வார்‌ 


(விசுவாசத்தினால்‌....... 
பிறர்‌ வசை கூறித்‌ துன்புறுத்தி 
இல்லாதது சொல்லும்போது (2) 
நீ மகிழ்ந்து களி கூறு 
விண்‌ கைமாறு மிகுதியாகும்‌ 
(விசுவாசத்தினால்‌....... 


கொடும்‌ வறுமையில்‌ உழன்றாலும்‌ 
கடும்‌ பசியினில்‌ வாடினாலும்‌ (2) 
அன்று எலியாவைப்‌ போஷித்தவர்‌ 
இன்று உன்‌ பசி அற்றிடாரோ 


(விசுவாசத்தினால்‌....... 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 127: சுமந்து காக்கும்‌ இயேசுவிடம்‌...... 


சுமந்து காக்கும்‌ இயேசுவிடம்‌ 
சுமைகளை இறக்கி வைத்திடுவோம்‌ 
சுமந்து காக்கும்‌....... 


தாயின்‌ வயிற்றில்‌ தாங்கியவர்‌ 
தலை நரைக்கும்‌ வரை தாங்கிடுவார்‌ (2) 
விடுதலை கொடுப்பவர்‌ இயேசுவன்றோ 
வியாதிகள்‌ தீமைகள்‌ வென்றுவிட்டோம்‌ ம 
சுமந்து காக்கும்‌....... 


ஆயன்‌ ஆட்டை சுமப்புதுபோல்‌ 
அண்டவர்‌ நம்மைச்‌ சுமக்கின்றார்‌ (2) 
பசும்புல்‌ மேய்ச்சல்‌ நமக்குண்டு 
பயப்படாதே சிறுமந்தையே ம்‌ 


சுமந்து காக்கும்‌....... 


கண்ணின்‌ மணிபோல்‌ காக்கின்றார்‌ 
கருத்தாய்‌ நம்மைப்‌ பார்க்கின்றார்‌ (2 
கழுகுபோல்‌ சிறகின்‌ மேல்‌ வைத்து 
காலமெல்லாம்‌ நம்மைச்‌ சுமக்கின்றார்‌ ம 
சுமந்து காக்கும்‌....... 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 128: உந்தன்‌ நாமம்‌ மகிமை....... 


உந்தன்‌ நாமம்‌ மகிமைப்‌ பெற வேண்டும்‌ கர்த்தாவே 
உந்தன்‌ அரசு விரைவில்‌ வர வேண்டும்‌ கர்த்தாவே (2 
ஜெபிக்கிறோம்‌ நாங்கள்‌ துதிக்கிறோம்‌ 

ஜெபிக்கிறோம்‌ நாங்கள்‌ துதிக்கிறோம்‌ 


இலங்கைத்‌ தேசம்‌ இரட்சகரை அறிய வேண்டுமே ம 
இருளில்‌ உள்ளோர்‌ வெளிச்சத்தையே காண வேண்டுமே ம்‌ 
உந்தன்‌ நாமம்‌....... ) 


சாத்தான்‌ கோட்டை தகர்ந்து விழ வேண்டுமே ம 
சாபம்‌ நீங்கி சமாதானம்‌ வரணுமே ம 
உந்தன்‌ நாமம்‌....... ) 


கண்ணீர்‌ சிந்தி கதறி நாங்கள்‌ அழுகிறோம்‌ ம 


கரம்‌ விரித்து உம்மை நோக்கிப்‌ பார்க்கிறோம்‌ ம்‌ 
உந்தன்‌ நாமம்‌....... ) 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 129: நன்றியால்‌ துதி பாரு....... 


நன்றியால்‌ துதி பாடு - நம்‌ இயேசுவை 
நாவாலே என்றும்‌ பாடு (2 

வல்லவர்‌ நல்லவர்‌ போதுமானவர்‌ 
வார்த்தையில்‌ உண்மையுள்ளவர்‌ (2 


நன்றியால்‌ துதி 


எரிகோ மதிலும்‌ முன்னே வந்தாலும்‌ 
இயேசு உந்தன்‌ முன்னே செல்கிறார்‌ (2 
கலங்கிடாதே திகைத்திடாதே 
துதியினால்‌ இடிந்துவிமும்‌ (2) 


நன்றியால்‌ துதி 


செங்கடல்‌ நம்மைச்‌ குழ்ந்துகொண்டாலும்‌ 
சிலுவையின்‌ நிழலுண்டு (8) 
பாடிடுவோம்‌ துதித்திடுவோம்‌ 
பாதைகள்‌ கிடைத்துவிடும்‌ (2) 
நன்றியால்‌ துதி 


கோலியாத்‌ நம்மை எதிர்த்து வந்தாலும்‌ 
கொஞ்சமும்‌ பயம்‌ வேண்டாம்‌ (2) 
இயேசு என்னும்‌ நாமம்‌ உண்டு 
இன்றே ஜெயித்திடுவோம்‌ (2) 
நன்றியால்‌ துதி 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 130: ஆறுதலின்‌ தெய்வமே....... 


அறுதலின்‌ தெய்வமே உம்முடைய திருச்சமூகம்‌ 
எவ்வளவு இன்பமானது (2) 


ஆறுதலின்‌ தெய்வமே....... 


உம்முடைய சந்நிதியில்‌ தங்கியிருப்போர்‌ 
உண்மையிலே பாக்கியவான்கள்‌ (2 

தூய மனத்துடன்‌ துதிப்பார்கள்‌ ம 
துதித்துக்கொண்டி ருப்பார்கள்‌ - அமென்‌ ம 


அறுதலின்‌ தெய்வமே....... 


உம்மிலே பெலன்கொள்ளும்‌ மனிதர்களெல்லாம்‌ 
உண்மையிலே பாக்கியவான்கள்‌ (2) 

ஓடினாலும்‌ களைப்படையார்‌ ம 

நடந்தாலும்‌ சோர்வடையார்‌ - அமென்‌ ம 


(ஆறுதலின்‌ தெய்வமே....... 


கண்ணீரின்‌ பாதையில்‌ நடக்கும்‌ போதெல்லாம்‌ 
களிப்பான நீருற்றாய்‌ மாற்றிக்கொள்வார்கள்‌ (2) 
வல்லமை மேலே வல்லமை கொண்டு ம 
சீயோனைக்‌ காண்பார்கள்‌ - அமென்‌ ம 


(ஆறுதலின்‌ தெய்வமே....... 


வேறிடத்தில்‌ அயிரம்‌ நாள்‌ வாழ்வதைவிட 
உம்மிடத்தில்‌ ஒருநாள்‌ மேலானது (2) 
ஒவ்வொருநாளும்‌ உமது இல்லத்தின்‌ ம 
வாசலில்‌ காத்திருப்பேன்‌ - அமென்‌ ம 
அறுதலின்‌ தெய்வமே 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 131: இயேசு நம்மோரு இன்நு....... 


இயேசு நம்மோடு இன்று அனந்தம்‌ 
இயேசு நம்மோடு என்றும்‌ அனந்தம்‌ (2) 
அல்லேலூயா ஆர்ப்பரிப்போமே 
அல்லேலூயா அகமகிழ்வோமே (2 


காரிருள்‌ நம்மைச்‌ சூழ்ந்தாலும்‌ 
கர்த்தர்‌ ஓளியாவார்‌ (2 
ஒளியாய்‌ எழும்பி சுடர்விடுவோம்‌ ம 
உலகின்‌ ஒளி நாமே - அல்லேலூயா ம 
(இயேசு நம்மோடு....... 


வியாதிகள்‌ தொல்லைகள்‌ நடுவினிலே 

தேவனின்‌ வார்த்தை உண்டு (2 

அவரின்‌ தூய தழும்புகளால்‌ ம்‌ 

குணம்‌ அடைகின்றோம்‌ நாம்‌ - அல்லேலாயா ம 
(இயேசு நம்மோடு....... 


மனிதர்கள்‌ நம்மை இகழ்ந்தாலும்‌ 

மனமோ தளர்வதில்லை (2) 

கோதுமை மணிபோல்‌ மடிந்திடுவோம்‌ ம 

சிலுவையைச்‌ சுமந்திடுவோம்‌ - அல்லேலூயா ம 
(இயேசு நம்மோடு....... 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 132: சிலுவையில்‌ தொங்கும்‌ இயேசு... 


சிலுவையில்‌ தொங்கும்‌ இயேசுவைப்‌ பார்‌ 
திரு இரத்தம்‌ சிந்தும்‌ தேவனைப்‌ பார்‌ (2) 
சிலுவையில்‌ தொங்கும்‌ இயேசுவைப்‌ பார்‌....... 


முள்முடி தலையில்‌ பாருங்களே 
முகமெல்லாம்‌ இரத்தம்‌ அழகில்லை (8) 
கள்வர்கள்‌ நடுவினில்‌ கதறுகின்றார்‌ ம 
கருணை தேவன்‌ உனக்காக 
சிலுவையில்‌ தொங்கும்‌....... 


கைகால்‌ அணிகள்‌ காயங்களே 
கதறுகின்றார்‌ தாங்க முடியாமல்‌ (2) 
இறைவா ஏன்‌ என்னைக்‌ கைநேெகிழ்ந்தீர்‌ ம 
என்றே அழுது புலம்புகின்றார்‌ 
சிலுவையில்‌ தொங்கும்‌....... 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 133: மகிமை உமக்கண்றோ....... 


மகிமை உமக்கன்றோ 
மாட்சிமை உமக்கன்றோ (2) 
துதியும்‌ புகழும்‌ ஸ்தோத்திரமும்‌ 


தூயவர்‌ உமக்கன்றோ (8) 


ஆராதனை அராதனை ம 
என்‌ அன்பர்‌ இயேசுவுக்கே ம 
மகிமை உமக்கன்றோ....... 


விலையேறப்பெற்ற உம்‌ இரத்தத்தால்‌ 
விடுதலை கொடுத்தீர்‌ 2 
இராலாக்களாக லேவியராக 
உமக்கென தெரிந்துகொண்டீர்‌ (2 


(ஆராதனை... ... 


வழி காட்டும்‌ தெய்வம்‌ துணையாளரே 
தேற்றும்‌ தெய்வமே (2) 

அன்பால்‌ பெலத்தால்‌ 

அனல்‌ மூட்டும்‌ ஐயா அபிஷேக நாதரே (23 


எப்போதும்‌ இருக்கின்ற இனிமேலும்‌ 
வருகின்ற எங்கள்‌ ராஜாவே (9) 
உம்‌ நாமம்‌ வாழ்க உம்‌ அரசு வருக 
உம்‌ சித்தம்‌ நிறைவேறுக (2 
ஆராதனை....... 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 134: கர்த்தரை நோக்கி அமர்ந்‌....... 


கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம்‌ 
கவலை மறந்து காத்திருப்போம்‌ 
கர்த்தரை நோக்கி....... 


கர்த்தரை நம்பி நன்மை செய்வோம்‌ 
நல்லதோர்‌ மேய்ச்சலைக்‌ கண்டடைவோம்‌ (2) 
அவரில்‌ நாம்‌ மகிழ்ந்திருப்போம்‌ ம 
இதய விருப்பம்‌ நிறைவேற்றுவார்‌ 
கர்த்தரை நோக்கி....... 


நீதிமான்‌ இரட்சிப்பு நிச்சயமே 
நித்தம்‌ அடைக்கலம்‌ கர்த்தர்‌ தாமே (2) 
உதவி செய்து காத்திடுவார்‌ ம 
உள்ளத்தில்‌ தங்கி நடத்திடுவார்‌ 
கர்த்தரை நோக்கி....... 


வழிகள்‌ அனைத்தும்‌ கர்த்தருக்கே 
ஓப்புவித்து நாம்‌ மகிழ்ந்திருப்போம்‌ (2) 
கர்த்தரையே சார்ந்திருப்போம்‌ ம 
அவரே அனைத்தும்‌ வாய்க்கச்‌ செய்வார்‌ 
கர்த்தரை நோக்கி....... 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 135: உந்தன்‌ நாவில்‌ எந்தண்‌ 


உந்தன்‌ நாவில்‌ எந்தன்‌ உள்ளம்‌ 
தங்க வேண்டும்‌ 
எந்த நாளும்‌ உந்தன்‌ நாமம்‌ 
பாட வேண்டும்‌ 
(உந்தன்‌ 


உள்ளம்‌ எல்லாம்‌ அன்பினாலே 
பொங்க வேண்டும்‌ (2) 

கள்ளம்‌ நீங்கி காலம்‌ எல்லாம்‌ 
வாழ வேண்டும்‌ (2) 


(உந்தன்‌ 
பாவமான சுபாவம்‌ எலலாம்‌ 
நீங்க வேண்டும்‌ (2) 
தேவ அவி தேற்றி என்றும்‌ 
நடத்த வேண்டும்‌ (2) 
(உந்தன்‌ 


ஓவத்‌ தண்ணீர்‌ நதியாகப்‌ 
பாய வேண்டும்‌ (2) 
சிலுவை நிழலில்‌ தேசம்‌ எல்லாம்‌ 
வாழ வேண்டும்‌ (2) 
(உந்தன்‌ 


வரங்கள்‌ கனிகள்‌ எல்லா நாளும்‌ 
பெருக வேண்டும்‌ (2 
வாழ்நாள்‌ எல்லாம்‌ பணி செய்து 
மடிய வேண்டும்‌ (2) 
(உந்தன்‌ 


நாவில்‌ 


நாவில்‌ 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 136: கிறிஸ்துவுக்குள்‌ வாழும்‌....... 


கிறிஸ்துவுக்குள்‌ வாழும்‌ எனக்கு 
எப்போதும்‌ வெற்றி உண்டு 
கிறிஸ்துவுக்குள்‌....... ) 


என்னென்ன துன்பம்‌ வந்தாலும்‌ 
நான்‌ கலங்கிடவே மாட்டேன்‌ (2 
யார்‌ என்ன சொன்னாலும்‌ ம 
நான்‌ சோர்ந்து போகமாட்டேன்‌ ம 


கிறிஸ்துவுக்குள்‌....... ) 


என்‌ ராஜா முன்னே செல்கிறார்‌ 
வெற்றிப்‌ பவனி செல்கிறார்‌ (2) 
குருத்தோலை கையில்‌ எடுத்து ம 
நான்‌ ஓசன்னா பாடிடுவேன்‌ ம 


கிறிஸ்துவுக்குள்‌....... ) 


சாத்தானின்‌ அதிகாரமெல்லாம்‌ 

என்‌ நேசர்‌ பரித்துக்கொண்டார்‌ (2 

சிலுவையில்‌ அறைந்துவிட்டார்‌ ம 

காலாலே மிதித்துவிட்டார்‌ - இயேசு ம 
கிறிஸ்துவுக்குள்‌....... ) 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 137: கரம்‌ பிடித்து வழிநடத்தும்‌....... 


கரம்‌ பிடித்து வழி நடத்தும்‌ கர்த்தரை 
களிப்போடு துதிபாடிப்‌ போற்றுவோம்‌ (2) 


ஆமென்‌ அல்லேலூயா 
ஆமென்‌ அல்லேலூயா (3 


பசுமையான மேய்ச்சல்‌ உள்ள இடத்திலே 
இளைப்பாறச்‌ செய்கின்றார்‌ இயேசு (2) 
களைப்பாற்ற நீர்‌ நிறைந்த அருவிக்கு ம 
கர்த்தர்‌ என்னை அழைத்துச்‌ செல்கின்றார்‌ 
அமென்‌ அல்லேலூயா....... 


நாம்‌ நடக்கும்‌ பாதைகளைக்‌ காட்டுவார்‌ 
நாள்‌ தோறும்‌ ஞானத்தாலே நிரப்புவார்‌ (2 
நீதியின்‌ பாதையிலே நடத்துவார்‌ ம 
நிழல்போல நம்‌ வாழ்வைத்‌ தொடருவார்‌ 
(ஆமென்‌ அல்லேலூயா....... 


எந்தப்‌ பக்கம்‌ போனாலும்‌ உடனிருந்து 

இதுதான்‌ வழியென்றே பேசுவார்‌ (9) 

இறுதி வரை எப்போதும்‌ நடத்துவார்‌ ம 

இயேசு நாமம்‌ வாழ்கவென்று வாழ்த்துவோம்‌ 
அமென்‌ அல்லேலூயா....... 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 138: அற்புதம்‌ அநீபுதமே........ 


அற்புதம்‌ அற்புதமே என்‌ இயேசு அற்புதமே 
என்‌ வாழ்வில்‌ செய்த அற்புதம்‌ அற்புதமே ம்‌ 
அற்புதம்‌ அற்புதமே....... 


கானாவூரின்‌ கல்யாணத்தில்‌ வருகை தந்தவர்‌ 
காய்ந்துபோன பாத்திரம்‌ யாவும்‌ நிரப்புங்கள்‌ என்றார்‌ 
நிரப்ப நிரப்ப அற்புதங்கள்‌ செய்துகாட்டினார்‌ 
நல்ல ரசம்‌ என்று கூறி பரவசமடைந்தார்‌ 

(அற்புதம்‌ அற்புதமே....... 


குஷ்டரோகியை கைகளினால்‌ தொட்ட இயேசுவாம்‌ 
குருடர்‌ செவிடர்‌ சப்பாணிகள்‌ சொஸ்தமாயினார்‌ 
கண்ணீர்‌ சிந்தும்‌ மக்களுக்கு அறுதல்‌ சொன்னார்‌ 
கலக்கமின்றி வாழ நம்மை ஐவன்‌ தந்தவர்‌ 

அற்புதம்‌ அற்புதமே....... 


வார்த்தை சொல்ல வருத்தம்‌ யாவும்‌ நீங்கிப்‌ போயிற்றே 
வஸ்திரத்தைத்‌ தொட்டவுடன்‌ வியாதி நீங்கிற்றே 
இயேசு நாமம்‌ சொன்னவுடன்‌ பயமும்‌ நீங்குமே 
இன்றுமவர்‌ அற்புதங்கள்‌ செய்ய வல்லவர்‌ 

(அற்புதம்‌ அற்புதமே....... 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 139: விருதலை நாயகன்‌ வெற்றியை... 


விடுதலை நாயகன்‌ வெற்றியைத்‌ தருகிறார்‌ 


எனக்குள்ளே இருக்கிறார்‌ என்னே அனந்தம்‌ (2) 


நான்‌ பாடிப்‌ பாடி மகிழ்வேன்‌ 
தினம்‌ ஆடி ஆடித்‌ துதிப்பேன்‌ (2) 
எங்கும்‌ ஓடி ஓடிச்‌ சொல்லுவேன்‌ ம 
என்‌ இயேசு ஜீவிக்கிறார்‌ ம 
(விடுதலை 


அவர்‌ தேடி ஓடி வந்தார்‌ 
என்னைத்‌ தேற்றி அணைத்துக்கொண்டார்‌ 
என்‌ பாவம்‌ அனைத்தும்‌ மனனித்தார்‌ ம 
புது மனிதனாக மாற்றினார்‌ ம்‌ 

(விடுதலை 


அவர்‌ அன்பின்‌ அபிஷேகத்தால்‌ 
என்னை நிரப்பி நடத்துகின்றார்‌ 6) 
சாத்தானின்‌ வலிமை வெல்ல ம 
அதிகாரம்‌ எனக்குத்‌ தந்தார்‌ ம 

(விடுதலை 


செங்கடலைக்‌ கடந்து செல்வேன்‌ 
ஜோர்தானை மிதித்து நடப்பேன்‌ (2 
எரிகோவைச்‌ சுற்றி நடப்பேன்‌ ம 
எக்காளம்‌ ஊதி ஜெயிப்பேன்‌ ம 
(விடுதலை 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 140: உம்மைப்‌ போல யாரோ........ 


உம்மைப்‌ போல யாரோ - உலகிலே 
என்னை நேசித்தாரோ - இயேசையா 
உம்மைப்‌ போல யாரோ....... 
அன்னையைப்‌ போலே 

அமுதூட்டி வளர்த்தாயே (2) 


உம்மைப்‌ போல யாரோ....... 


தொங்கு சிலுவைக்‌ காட்சி - கண்டேன்‌ 
நெஞ்சம்‌ துடிக்குதய்யோ 
தொங்கு சிலுவைக்‌ காட்சி....... 
பஞ்சமா பாவி என 
தஞ்சமும்‌ ஐந்து காயமல்லோ (32 
(உம்மைப்‌ போல யாரோ....... 


பாவ அழியிலே - அமிழ்ந்து 
மூழ்கும்‌ வேளையிலே 
பாவ ஆழியிலே....... 
பாவி என்னை மீட்ட என்‌ 
அன்பே வாழ்வில்‌ மறப்பேனோ ? (3 
(உம்மைப்‌ போல யாரோ....... 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 141: பல்லாண்மறு எம்மைய்‌....... 


பல்லாண்டு எம்மைப்‌ பாதுகாத்த 
பண்புள்ள எம்‌ தயாபராவே 

பற்றோடு உம்‌ பாதத்தண்டையில்‌ 
பணிந்து உம்மைத்‌ துதி செய்கின்றோம்‌ (2) 


இயேசுவே எங்கள்‌ தேவனே 
வல்லமையின்‌ மகிமையின்‌ ராஜனே 


நன்றியோடும்மைத்‌ துதிக்கின்றோம்‌ ம்‌ 


சோதனை வேதனை நேரத்தில்‌ 
என்‌ கண்ணீர்‌ துடைத்திரே 
அன்பின்‌ கரத்தினாலே 
அரவணைத்‌ தெம்மைக்‌ காத்தீரே (2 
(இயேசுவே எங்கள்‌ 


இப்புதிய மாதமதில்‌ அண்டதனில்‌) 
பக்கத்‌ துணையாய்‌ எம்மருகில்‌ 

சுக சந்தோஷ சமாதானத்தை 
ஈந்தெமக்கு ஆசீர்வதியும்‌ (2) 


(இயேசுவே எங்கள்‌ 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 142 : பாவிக்குப்‌ புகலிடம்‌ இயேு....... 


பாவிக்குப்‌ புகலிடம்‌ இயேசு ரட்சகர்‌ 
பாரினில்‌ பலியாக மாண்டாரே (2 
பரிசுத்தரே பாவமானாரே 
பாரமான சிலுவை சுமந்தவரே 
பாவிக்குப்‌ புகலிடம்‌....... 


காட்டிக்‌ கொடுத்தான்‌ முப்பது வெள்ளி 
காசுக்காகவே கர்த்தன்‌ இயேசுவை (2) 
கொலை செய்யவே கொண்டு போனாரே 
கொல்கொதா மலைக்கு இயேசுவை ம 
பாவிக்குப்‌ புகலிடம்‌....... 


கால்கள்‌ கைகளில்‌ அணி பாய்ந்திட 
கீரிடம்‌ முட்களில்‌ பின்னி தடிட (2) 
இரத்த வெள்ளத்தில்‌ கர்த்தர்‌ தொங்கினார்‌ 
இதைக்‌ காணும்‌ உள்ளம்‌ தாங்குமோ ? ம 
பாவிக்குப்‌ புகலிடம்‌....... 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 143: சோர்ந்து போகாதே மனமே....... 


சோர்ந்து போகாதே மனமே 
சோர்ந்து போகாதே 
கண்டுன்னை அழைத்த தேவன்‌ 
கைவிடுவாரோ (2 
(சோர்ந்து போகாதே....... 


துன்பங்கள்‌ தொல்லைகள்‌ - உன்னைச்‌ 
சூழ்ந்து கொண்டாலும்‌ (2) 
அன்பர்‌ உன்னைத்‌ தேற்றும்‌ நேரம்‌ 
அனந்தமல்லோ (2 
(சோர்ந்து போகாதே....... 


சோதனைகளைச்‌ சகிப்போன்‌ 
பாக்கியவானல்லோ ) 

ஜீவ கீரிடம்‌ கூடும்‌ நேரம்‌ 
என்ன பேரின்பம்‌ (2) 


(சோர்ந்து போகாதே....... 


வாக்களித்த தேவனை - நீ 
பாடிக்‌ கொண்டாடு (2 
ஊக்கமான அவி உன்னைத்‌ 
தாங்க மன்றாடு (3 
(சோர்ந்து போகாதே....... 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 144: இயேசு என்றதுமே எனக்கோர்‌.... 


இயேசு என்றதுமே - எனக்கோர்‌ 
இன்பம்‌ பிறக்குதம்மா 

காசினில்‌ அவர்‌ போல்‌ - எவரையும்‌ 
கண்டதும்‌ இல்லையம்மா 


(இயேசு என்றதுமே....... 


பேசத்‌ தொடங்கினாலோ - பேச்செல்லாம்‌ 
பேரின்பம்‌ சொட்டுதம்மா (2 

பார்க்கத்‌ தொடங்கினாலோ - பார்வையெல்லாம்‌ 
பாவி நம்‌ மேலேயம்மா (2) 


(இயேசு என்றதுமே....... 


குஷ்ட ரோகி அவனைக்‌ - கையினால்‌ 
கூசாமல்த்‌ தொட்டாரம்மா (2) 
கஷ்டப்படுவோரைக்‌ - கண்டதும்‌ 
கண்ணீர்‌ வடித்தாரம்மா (2 
(இயேசு என்றதுமே....... 


சிலுவை மரத்தினில்‌ - இரத்தத்தைச்‌ 
சிந்தி மரித்தாரம்மா (2) 
உலகை மீட்டிடவே - அண்டவர்‌ 
அன்போடு வந்தாரம்மா (2) 
(இயேசு என்றதுமே....... 


கல்லறை விட்டெழுந்தே - உலகில்‌ 
காட்சியளித்தாரம்மா (2) 
வல்ல சுத்தாவியினைத்‌ - தரவே 
வானில்‌ எழுந்தாரம்மா (32 
(இயேசு என்றதுமே....... 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 145: வழி நடத்தும்‌ வல்ல 


வழி நடத்தும்‌ வல்ல தேவன்‌ 
வாழ்வில்‌ நாயகனே 
வாழ்வில்‌ நாயகனே - நம்‌ 
தாழ்வில்‌ தாயகனே 


போகும்‌ வழியைக்‌ காட்டி நல்ல 
போதனை செய்வார்‌ (2) 

ஏகும்‌ சுத்தர்‌ மீதி கண்கள்‌ 
திருத்தி நடத்துவார்‌ - இயேசு 
திருத்தி நடத்துவார்‌ 


வாதை நோய்கள்‌ வன்துன்பங்கள்‌ 
வருத்திய போதும்‌ (2) 

பாதையில்‌ நாம்‌ சோர்ந்திடாமல்‌ 
பலப்படுத்திடுவார்‌ - இயேசு 
திடப்படுத்திடுவார்‌ 


காடானாலும்‌ மேடானாலும்‌ 
கடந்து சென்றிடுவோம்‌ (2) 
பாடானாலும்‌ பாடிச்‌ செல்வோம்‌ 
பரவசமுடனே - இயேசு 
பரன்தான்‌ நம்முடனே 


வழி நடத்தும்‌ 


வழி நடத்தும்‌ 


வழி நடத்தும்‌ 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 146: கொல்கொதா மேட்டினில்‌....... 


கொல்கொதா மேட்டினில்‌ குருதி வெள்ளம்‌ 

கொடிய என்‌ பாவத்தைக்‌ கழுவிடுதே 

பொல்லாத பாவி என்‌ கோர உள்ளம்‌ 

இயேசுவின்‌ வாதையால்‌ நொருங்கிடுதே 
(கொல்கொதா....... 


ஓங்கியே தோன்றிடும்‌ சிலுவையிலே 

ஏங்கியே தொங்கிடும்‌ இயேசு பரன்‌ 

தாகத்தால்‌ தவித்தே கூவுகின்றார்‌ 

பாவத்தைத்‌ துடைப்பேன்‌ வா என்கிறார்‌ 
(கொல்கொதா....... 


பாவங்கள்‌ இரத்தம்‌ போல்‌ சிவப்பாயினும்‌ 
பஞ்சைப்போல்‌ வெண்மையாகிடுமே 
பாய்ந்திடும்‌ குருதி வெள்ளத்திலே 
பரிசுத்தம்‌ அடைவாய்‌ என்கிறாரே 
(கொல்கொதா....... 


கைகளும்‌ கால்களும்‌ அணிகளால்‌ 
காயங்களானதென்‌ பாவத்தினால்‌ 
கறைப்பட்ட எந்தன்‌ பாவத்தினால்‌ 
களிப்படைவேன்‌ அவர்‌ கழுவினதால்‌ 
(கொல்கொதா....... 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 147 : அன்பே எண்‌ இயேசுவே....... 


அன்பே என்‌ இயேசுவே ஆருயிரே 
ஆட்கொண்ட என்‌ தெய்வமே 
(அன்பே 


உம்மை நான்‌ மறவேன்‌ 
உமக்காய்‌ வாழ்வேன்‌ (2) 
(அன்பே 


வாழ்வோ சாவோ 
எதுதான்‌ பிரிக்கமுடியும்‌ (2 
அன்பே 


தாயைப்போல்‌ தேற்றினார்‌ 
தந்தைபோல்‌ அணைத்தார்‌ (2 
(அன்பே 


உம்‌ சித்தம்‌ நான்‌ செய்வேன்‌ 
அதுதாண்‌ எண்‌ உணவு (9) 
(அன்பே 


என்‌ இயேசுவே 


என்‌ இயேசுவே 


என்‌ இயேசுவே 


என்‌ இயேசுவே 


என்‌ இயேசுவே 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 148 : குதூகலம்‌ கொண்டாட்டமே....... 


குதூகலம்‌ கொண்டாட்டமே - என்‌ 
இயேசுவின்‌ சந்நிதானத்தில்‌ (2 
அனந்தம்‌ அனந்தமே - என்‌ 
அன்பரின்‌ திருப்பாதத்தில்‌ (2) 
(குதூகலம்‌ கொண்டாம்‌....... 


பாவமெல்லாம்‌ பறந்தது நோய்களெல்லாம்‌ தீர்ந்தது 
இயேசுவின்‌ இரத்தத்தினால்‌ (2) 
கிறிஸ்துவுக்குள்‌ வாழ்வு கிருபையால்‌ மீட்பு 
பரிசுத்த அவியினால்‌ (8) 
(குதூகலம்‌ கொண்டாம்‌....... 


தேவாதி தேவன்‌ தினந்தோறும்‌ தங்கும்‌ 
தேவாலயம்‌ நானே (2 

ஆவியான தேவன்‌ அச்சாரமானார்‌ 
அதிசயம்‌ அதிசயமே (2) 


(குதூகலம்‌ கொண்டாம்‌....... 


வல்லவராம்‌ இயேசு வாழவைக்கும்‌ தெய்வம்‌ 
வெற்றிமேலே வெற்றி தந்தார்‌ (2) 
ஒருமனமாய்க்‌ கூடி ஓசன்னா பாடி 
ஊரெல்லாம்‌ கொடியேற்றுவோம்‌ (2) 
(குதூகலம்‌ கொண்டாம்‌....... 


எக்காள சத்தம்‌ தூதர்கள்‌ கூட்டம்‌ 
இயேசு வருகின்றார்‌ (2 
ஒரு நொடிப்‌ பொழுதில்‌ மறுரூபமாவோம்‌ 
மகிமையில்‌ பிரவேசிப்போம்‌ (2) 
(குதூகலம்‌ கொண்டாம்‌....... 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 149 : நேசரே உம்‌ திருப்பாதம்‌....... 


நேசரே உம்‌ திருப்பாதம்‌ அமர்ந்து 

நிம்மதி நிம்மதியே (2) 

ஆர்வமுடனே பாடித்‌ துதித்தேன்‌ 

அனந்தம்‌ அனந்தமே (2 
அடைக்கலமே....... அதிசயமே....... 
அராதனை...... அராதனை...... (2) 


உம்‌ வல்ல செயல்கள்‌ நினைத்து நினைத்து 
உள்ளமே பொங்குதைய்யா (2 
நல்லவரே நன்மை செய்தவரே 


பலியான செம்மறி பாவங்கள்‌ எல்லாம்‌ 
சுமந்து தீர்த்தவரே (2 

பரிசுத்த இரத்தம்‌ எனக்காக அல்லோ 
பாக்கியம்‌ பாக்கியமே (2) 


எத்தனை இன்னல்கள்‌ என்‌ வாழ்வில்‌ வந்தாலும்‌ 

உம்மைப்‌ பிரியேனைய்யா (2) 

இரத்தமே சிந்தி சாட்சியாய்‌ 

வாழ்வேன்‌ நிச்சயம்‌ நிச்சயமே (2) 
இரட்சகரே....... இயேசு நாதா....... 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 150: கல்வாரி மலையில்‌ என்‌....... 


கல்வாரி மலையில்‌ என்‌ இயேசுவே 
தியாக பலியாக மாண்டீரே 
கல்வாரி மலையில்‌....... 


தாயன்பு கொண்டேன்‌ தன்னிறைவு இல்லை 
மனை அன்பு கொண்டேன்‌ துணையாக இல்லை 
உன்‌ அன்பு காண விழுந்தோடி வந்தேன்‌ - நீர்‌ 
சிலுவையைச்‌ சுமந்து போவதெங்கே ம 
கல்வாரி மலையில்‌....... 


பொன்முடி கொண்டேன்‌ நீர்‌ முள்முடி கண்டீர்‌ 
கண்முடி சிலுவையில்‌ பொன்னுடல்‌ தந்தீர்‌ 
உம்‌ அன்பு காண விழுந்தோடி வந்தேன்‌ - நீர்‌ 
சிலுவையைச்‌ சுமந்து போவதெங்கே ம 

கல்வாரி மலையில....... 


உன்‌ அன்பு என்னில்‌ வந்தாலே போதும்‌ 
என்‌ வாழ்க்கை எல்லாம்‌ மாறிடுமே 
அவ்வன்பைக்‌ காண நான்‌ விழுந்தோடி வந்தேன்‌ - நீர்‌ 
சிலுவையைச்‌ சுமந்து போவதெங்கே ம 
கல்வாரி மலையில....... 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 151: ஆண்டவர்‌ எனக்காய்‌....... 


அண்டவர்‌ எனக்காய்‌ யாவையும்‌ செய்து முடிப்பார்‌ 
அச்சமே எனக்கில்லை (2) 


என்னை நடத்தும்‌ இயேசுவினாலே 
எதையும்‌ செய்திடுவேன்‌ (2 
அவரது கிருபைக்கு காத்திருந்து 
ஆவியில்‌ பெலனடைவேன்‌ (9) 
(ஆண்டவர்‌ எனக்காய்‌....... 


வறுமையோ வருத்தமோ வாட்டிடும்‌ துன்பமோ 
எதையும்‌ தாங்கிடுவேண்‌ (2) 
அனுதின சிலுவையைத்‌ தோளில்‌ சுமந்து 
ஆண்டவர்‌ பின்‌ செல்வேன்‌ (9) 
(ஆண்டவர்‌ எனக்காய்‌....... 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 152: எண்‌ நேசர்‌ மார்பிலே....... 


என்‌ நேசர்‌ மார்பிலே நான்‌ சாய்ந்து உறங்குவேன்‌ ம 
என்ன அனந்தம்‌ எனக்கென்ன அனந்தம்‌ ம 
(என்‌ நேசர்‌ மார்பிலே....... ) 


என்னண்டை வருபவன்‌ என்றும்‌ பசியடையான்‌ ம 
ஜீவ அப்பம்‌ நானே என்றவர்‌ என்‌ நேசரே ம 
என்றவர்‌ என்‌ நேசர்‌ என்றவர்‌ என்‌ நேசர்‌ 

(என்‌ நேசர்‌ மார்பிலே....... ) 


ஜீவ ஊற்றாம்‌ என்றும்‌ மகிழ்ச்சியில்‌ பருகும்‌ ம்‌ 
ஜவத்தண்ணீர்‌ நானே என்றவர்‌ என்‌ நேசரே ம 
என்றவர்‌ என்‌ நேசர்‌ என்றவர்‌ என்‌ நேசர்‌ 

(என்‌ நேசர்‌ மார்பிலே....... ) 
தடுமாறும்‌ நெஞ்சங்களே இயேசுவண்டை வாராய்‌ ம 
காப்பவர்‌ கண்ணுறங்கார்‌ என்‌ நேசர்‌ அமைக்கிறார்‌ ம 
என்‌ நேசர்‌ அழைக்கிறார்‌ என்‌ நேசர்‌ அழைக்கிறார்‌ 

(என்‌ நேசர்‌ மார்பிலே....... ) 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 153: எந்தன்‌ அடைக்கலமே இயேசு... 


எந்தன்‌ அடைக்கலமே இயேசு நாதா 
ஏழைக்‌ கூக்குரல்‌ கேட்டிடும்‌ தேவா 
உம்மை அண்டிவந்தேன்‌ இயேசு நாதா 
என்னைத்‌ தேற்றிடுமே இயேசு தேவா 
எந்தன்‌ அடைக்கலமே இயேசு....... 


கண்ணீரை எந்தன்‌ உணவாக்கினேன்‌ 
ஜீவ தண்ணரால்‌ எந்தன்‌ பசி நீக்குமே (2) 
பரிகாசம்‌ நிந்தை அவமானங்கள்‌ 
பழி நீக்கி எந்தன்‌ பிணி நீக்குமே (2 
எந்தன்‌ அடைக்கலமே இயேச....... 


வறுமையினால்‌ ஏழை வாடுகின்றேன்‌ 
தேவ கிருபையினால்‌ வழி காட்டிடுமே (2 
வாலாக்காமல்‌ என்னைத்‌ தலையாக்குமே 
கீழாக்காமல்‌ என்னை மேலாக்குமே (2 
எந்தன்‌ அடைக்கலமே இயேசு....... 


நெரிந்த நாணலை ஓயா முறியாமலும்‌ 

மங்கி எரிகின்ற திரியை அணையாமலும்‌ (2 

எதிராளியோடு வழக்காடுவீர்‌ 

எளியவன்‌ என்‌ நியாயத்தை எடுத்துரைப்பார்‌ (2 
எந்தன்‌ அடைக்கலமே இயேசு....... 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 154: எண்ணில்லடங்கா ஸ்தோத்தீரம்‌...... 


எண்ணில்லடங்கா ஸ்தோத்திரம்‌ தேவா 
என்றென்றும்‌ நான்‌ பாடுவேன்‌ (2) 
இந்நாள்‌ வரை என்‌ வாழ்விலே ம்‌ 
நீர்‌ செய்த நன்மைக்கே 
எண்ணில்லடங்கா ஸ்தோத்திரம்‌...... 


வானாதி வானங்கள்‌ யாவும்‌ 
அதின்‌ கீமுள்ள அகாயமும்‌ 
பூமியில்‌ காண்கின்ற யாவும்‌ 
கர்த்தா உம்மைப்‌ போற்றுமே ம்‌ 
எண்ணில்லடங்கா ஸ்தோத்திரம்‌...... 


காட்டினில்‌ வாழ்கின்ற யாவும்‌ 
கடும்‌ காற்றும்‌ பனி தூறலும்‌ 
நாட்டினில்‌ வாழ்கின்ற யாவும்‌ 
நாதா உம்மைப்‌ போற்றுமே ம்‌ 
எண்ணில்லடங்கா ஸ்தோத்திரம்‌...... 


நீரினில்‌ வாழ்கின்ற யாவும்‌ 
இந்‌ நிலத்தின்‌ ஜீவராசியும்‌ 
பாரினில்‌ பறக்கின்ற யாவும்‌ 
பரனே உமைப்‌ போற்றுமே ம்‌ 
எண்ணில்லடங்கா ஸ்தோத்திரம்‌...... 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 155: ஜீவிக்கிறார்‌ இயேசு ஜீவிக்கிறார்‌... 


ஜீவிக்கிறார்‌ இயேசு ஜீவிக்கிறார்‌ 
என்னுள்ளத்தில்‌ அவர்‌ ஜீவிக்கிறார்‌ 
துன்பத்தில்‌ என்‌ நல்‌ துணை அவரே 
என்றென்றும்‌ ஜீவிக்கிறார்‌ 
ஜீவிக்கிறார்‌ இயேசு....... 


செங்கடல்‌ அவர்‌ சொல்ல இரண்டாய்‌ நின்றது 

பெருங்கோட்டை ஓன்று தரைமட்டமானது 

அவர்‌ சொல்ல குருடனின்‌ கண்‌ திறந்தது 

அவர்‌ சொல்ல குஷ்டரோகி சுத்தமாயினான்‌ ம்‌ 
ஜீவிக்கிறார்‌ இயேசு....... 


உம்மை என்றும்‌ விடாமல்‌ நான்‌ தொடரவே 

என்னை என்றும்‌ விடாமல்‌ நீர்‌ பிடிக்கவே 

நான்‌ மறிக்கும்‌ நேரத்தில்‌ பரலோகத்தில்‌ 

உம்‌ வீட்டைக்‌ காட்டும்‌ நல்ல மேய்ப்பரே ம்‌ 
ஜீவிக்கிறார்‌ இயேசு....... 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 156: என்‌ ஜனமே மனந்திரும்பு....... 


என்‌ ஜனமே மனந்திரும்பு 
இயேசுவிடம்‌ ஓடிவா (8) 
இறுதிக்காலம்‌ வந்தாச்சு 
இன்னமும்‌ தாமதம்‌ ஏன்‌ (2) 
என்‌ ஜனமே மனந்‌....... 


உன்னை நினைத்து சிலுவையிலே 
தாகம்‌ தாகம்‌ என்றார்‌ 3 
உன்னை இரட்சிக்க பாவம்‌ மன்னிக்க 
தம்மையே பலியாக்கினார்‌ (2) 
என்‌ ஜனமே மனத....... 


தூய ரத்தம்‌ உனக்காக 
தீய உன்‌ வாழ்வு மாற (8) 
காயங்கள்‌ உனக்காக 
உன்‌ நோய்‌ எல்லாம்‌ தர 9 
என்‌ ஜனமே மனந்‌....... 


உனக்காக பரலோகத்தில்‌ 
உறைவிடம்‌ கட்டுகின்றார்‌ (2) 

உன்னைத்‌ தேடி வருகின்றார்‌ 
இன்று நீ ஆயத்தமா (2 


என்‌ ஜனமே மனந்‌....... 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 157: இயேசு என்னும்‌ நாமத்திலே...... 


இயேசு என்னும்‌ நாமத்திலே 

அன்பு என்னும்‌ ஐக்கியத்துள்‌ 

சேர்ந்திடலாம்‌ தோழர்களே வாருங்கள்‌ 

அவர்‌ திருச்சபையின்‌ அங்கங்களாய்ச்‌ சேருங்கள்‌ 


(இயேசு என்னும்‌ 


ஓக்கியத்தின்‌ பெருமைதனை 

அவனிக்கெல்லாம்‌ சொல்லி வைத்த 
ஆண்டவரின்‌ நாமத்தையே பாடுங்கள்‌ (3) 

அந்த அண்ணல்‌ நாமம்‌ மகிமை பெற பாடுங்கள்‌ 


(இயேசு என்னும்‌ 


சத்தியத்தைக்‌ காட்டி நம்மைச்‌ 

சாந்தமுடன்‌ காத்துக்கொள்ளும்‌ 

கர்த்தர்‌ இயேசு ஒருவரென்றே கூறுங்கள்‌ (3) 
அந்தக்‌ கன்மலையின்‌ கருணைதனைத்‌ தேடுங்கள்‌ 


(இயேசு என்னும்‌ 


அன்பு என்னும்‌ குரல்‌ கொடுத்து 

அழைக்கும்‌ இயேசு சாமியிடம்‌ 

அடைக்கலம்‌ நான்‌ இயேசு என்றே வாருங்கள்‌ (9) 
அவர்‌ மாசில்லாத மகிமைதனைப்‌ பாடுங்கள்‌ 


(இயேசு எனனும்‌ 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 158: ஆயனே தூயனே வாரும்‌....... 


ஆயனே தூயனே வாரும்‌ - இந்த 
பாவியை உம்‌ மந்தையில்‌ சேரும்‌ ம 
பாதைகள்‌ மாறியே போனேன்‌ - உலக 
மாயையால்‌ பாவியாய்‌ அனென்‌ 


இயேசுவே நாதரே வாரும்‌ - எங்கள்‌ 
பாடலின்‌ வேண்டுதலைக்‌ கேளும்‌ ம 


தேடி வந்து அழைக்கின்ற தெய்வமே - உம்மை 
நாடி வந்து பாடுகின்றேன்‌ கேளுமே (2 
மானிடர்‌ சுமைகளைச்‌ சிலுவையாய்‌ - நீர்‌ 
சுமந்ததை இப்‌ புவி அறியுமே (2) 
கேளுங்கள்‌ தரப்படும்‌ என்றவர்‌ - நீர்‌ 
கேடுகள்‌ அழிக்கவே பிறந்தவர்‌ 
(இயேசுவே நாதரே வாரும்‌....... 


நெஞ்சிலே நிம்மதி இல்லையே - உம்மைக்‌ 

கெஞ்சினேன்‌ அறுதல்‌ தாருமே (2) 

வஞ்சகர்‌ வலைதனில்‌ மாயமே - அதை 

அறுத்திடும்‌ இயேசு உம்‌ நாமமே 8) 

தாயினை மிஞ்சிடும்‌ அன்பையே - உம்மில்‌ 

காண்கிறேன்‌ கர்த்தரே உண்மையே - என்‌ (2 
(இயேசுவே நாதரே வாரும்‌....... 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 159: எட்ருத்‌ திசைகளிலும்‌ இருந்தே.... 


எட்டுத்‌ திசைகளிலும்‌ இருந்தே 
கூட்டியே சேர்க்கப்பட்டோம்‌ (2) 
இயேசுவின்‌ சத்தியத்தில்‌ இனிமேல்‌ 
என்றும்‌ நிலைத்திருப்போம்‌ (2) 
முன்னர்‌ குறிக்கப்பட்டு கர்த்தரால்‌ 
முத்திரை போடப்பட்டோம்‌ (3 
இத்தரை மீதினிலே இனிநாம்‌ 
இயேசுவுக்காய்‌ வாழுவோம்‌ (2) 


சத்தியத்தை அறிந்தே நித்திய 
தேவனை ஸ்தோத்தரிப்போம்‌ (2 
பக்தியுடன்‌ தொழுதே இயேசுவின்‌ 
நாமத்தைப்‌ பாடிடுவோம்‌ (2 
கர்த்தரின்‌ பிள்ளைகளாய்‌ இனி நம்மை 
ஒப்புக்‌ கொடுத்திடுவோம்‌ (8) 
எத்தனை துன்பத்தையும்‌ அவரால்‌ 
முற்றும்‌ ஜெயம்‌ கொள்ளுவோம்‌ (2) 
(எட்டுத்‌ திசைகளிலும்‌ 


வார்த்தையில்‌ தேவன்‌ வந்தார்‌ 
எம்மையே வாழவைக்கப்‌ பிறந்தார்‌ (2) 
பாவத்தில்‌ மீட்டெடுத்தே எமக்காய்‌ 
பாடுகள்‌ அனுபவித்தார்‌ (2) 
அன்பு சொரிந்தெமக்காய்‌ அவர்‌ 
அல்லல்‌ பல அடைந்தார்‌ (2 
வள்ளலின்‌ பேரன்பிலே இனிமேல்‌ 
என்றும்‌ நிலைத்திருப்போம்‌ - நம்‌ (2) 
(எட்டுத்‌ திசைகளிலும்‌ 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 160: விசுவாச வீரு கட்ருவோம்‌....... 


விசுவாச வீடு கட்டுவோம்‌ - நாங்களும்‌ 
விசுவாச வீடு கட்டுவோம்‌ 

இயேசுவின்‌ பிள்ளைகள்‌ ஆகியே - என்றும்‌ 
அசையாத அஸ்திபாரத்தில்‌ 


(விசுவாச 


மணலோரம்‌ கட்டுகின்ற வீடுகள்‌ - வெள்ளம்‌ 
வரும்போது சாய்ந்துபோக நேருமே (2) 
கன்மலைமது கட்டுகின்ற வீடுகள்‌ ம்‌ 
காற்றடித்தாலும்‌ அசையாது நிற்குமே 


(விசுவாச 
புத்தியுள்ள மனிதர்‌ கட்டும்‌ வீடுகள்‌ 
கன்மலைமீது கட்டும்‌ வீடு ஆகுமே (2) 
மதியில்லா மனிதர்‌ கட்டும்‌ வீடுகள்‌ ம 
மணலோரம்‌ கட்டும்‌ வீடு அகுமே 

(விசுவாச 


இயேசு சொன்ன ஜீவனுள்ள வார்த்தைகள்‌ 

கன்மலைமீது கட்டும்‌ வீடு அகுமே (2) 

தேவஞானம்‌ தேசமெங்கும்‌ பெருகவே ம 

இயேசு சொன்ன வார்த்தைகளே போதுமே 
(விசுவாச 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 161: அன்புள்ளங்கள்‌ இங்கே கூருதா...... 


அன்புள்ளங்கள்‌ இங்கே கூடுது - அந்தக்‌ 
கன்மலையைத்‌ தான்‌ தேடுது 
அண்டவர்‌ நாமத்தைப்‌ பாடுது - அவர்‌ 
அண்டையிலே வந்து சேருது 

அன்புள்ளங்கள்‌ இங்கே....... 


வேதத்திலே மனம்‌ சேருது - வேத 
நாயகனைத்தான்‌ தேடுது (2 

பேரின்பப்‌ போதனை தந்தவரை - தினம்‌ 
நன்றியினால்‌ துதி பாடுது (2) 


அன்புள்ளங்கள்‌ இங்கே....... 


தேவனின்‌ பிள்ளைகள்‌ அகிட - இவர்‌ 
நெஞ்சங்கள்‌ இங்கே ஏங்குது (2) 
வாருங்கள்‌ இயேசுவின்‌ பாதத்தில்‌ - ஜென்ம 
சாபங்கள்‌ தீர்ந்திடும்‌ வேதத்தில்‌ (2) 
அன்புள்ளங்கள்‌ இங்கே....... 


பாவங்கள்‌ போக்கிடும்‌ தேவனை - இங்கு 
பார்த்திடக்‌ கண்கள்‌ ஏங்குது (2) 
வாருங்கள்‌ இயேசுவின்‌ பாதத்தில்‌ - ஜென்ம 
சாபங்கள்‌ தீர்ந்திடும்‌ வேதத்தில்‌ (2) 
அன்புள்ளங்கள்‌ இங்கே....... 


நித்திய ஜீவனை நாமடைய - அந்தச்‌ 

சத்திய நாதனை நாடுவோம்‌ (2) 

கேட்பதைத்‌ தந்திடும்‌ தேவனிடம்‌ - எங்கள்‌ 

கேட்டினை இரட்சிக்கப்‌ பாடுவோம்‌ (9) 
அன்புள்ளங்கள்‌ இங்கே....... 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 162: விண்ணிலும்‌ மண்ணிலும்‌....... 


விண்ணிலும்‌ மண்ணிலும்‌ வல்லமை கொண்டவர்‌ 
என்னிலும்‌ வாழ்கின்றார்‌ (2) 

கண்ணிலும்‌ கருத்திலும்‌ எண்ணிலும்‌ எழுத்திலும்‌ 
என்‌ இயேசு வாழுகின்றார்‌ (2 


பதறும்‌ என்‌ உடலுக்குள்‌ பரிசுத்த அவியாய்‌ 
பவனியும்‌ வருகின்றார்‌ (2 

கதறி எம்‌ கன்னத்தில்‌ கண்ணீரும்‌ வரும்‌ வேளை 
கையினால்‌ துடைக்கின்றார்‌ (2 

இயேசு கையினால்‌ துடைக்கின்றார்‌ 


அடைக்கலம்‌ கொடுக்கின்ற ஆண்டவர்‌ இயேசு உன்‌ 
அண்டையில்‌ வருகின்றார்‌ ஐ 

படைத்திட்ட போதும்‌ உன்‌ பாவத்தை நாளும்‌ தன்‌ 
சிலுவையில்‌ சுமக்கின்றார்‌ 2) 

இயேசு சிலுவையில்‌ சுமக்கின்றார்‌ 


உன்னிலும்‌ என்னிலும்‌ வாழ்கின்ற நேசரை 
எந்நாளும்‌ வெறுக்காதே (2) 

என்னிடம்‌ வாவென்று இரு கையை நீட்டும்‌ 
என்‌ தேவனை மறக்காதே (2) 

என்‌ இயேசுவை மறக்காதே 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 163: என்னிடம்‌ வாவென்று இயேசு..... 


என்னிடம்‌ வாவென்று - இயேசு 
இரு கையை நீட்டுகிறார்‌ 
அழைக்கின்ற தேவனையே - என்றும்‌ 
அண்டவராய்‌ வணங்கு 
என்னிடம்‌ வாவென்று....... 


வருத்தப்பட்டு தினமும்‌ பாரத்தை 
யன்‌ சுமக்கின்றாய்‌ 2) 
என்னிடம்‌ வாருங்கள்‌ 
இளைப்பாறுதல்‌ தருவேன்‌ என்றான்‌ (9) 
(என்னிடம்‌ வாவென்று....... 


வார்த்தையில்‌ மாமிசமாய்‌ - இயேசு 
மானிடனாய்‌ உதித்தார்‌ (2 
அவியில்‌ அசைவாடி எங்கள்‌ 
உணர்விலும்‌ வாழுகின்றார்‌ (2) 
(என்னிடம்‌ வாவென்று....... 


வேதத்தின்‌ வார்த்தையினால்‌ - தேவன்‌ 
ஜீவனைக்‌ கொடுக்கின்றார்‌ (2 
அன்பால்‌ எம்மை மீட்டு 
நல்ல வழியினைக்‌ காட்டுகின்றார்‌ (2) 
(என்னிடம்‌ வாவென்று....... 


அண்டவர்‌ இயேசுவிடம்‌ - உன்னை 
அடைக்கலம்‌ கொடுத்துவிட்டால்‌ 6 
உன்னையும்‌ மீட்டுக்‌ கொள்வார்‌ 

நித்திய வாழ்வையும்‌ தந்திடுவார்‌ (2) 


(என்னிடம்‌ வாவென்று....... 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 164: நான்‌ வணங்கும்‌ தெய்வமே....... 


நான்‌ வணங்கும்‌ தெய்வமே - எம்மை 
வழி நடத்தும்‌ இயேசுவே (2) 
இந்த மானிலத்தை நொடியிலே - வகுத்த 
மாசில்லா ஜோதியே (8) 
நான்‌ வணங்கும்‌....... 


பாதையைக்‌ காட்டியே உலகைக்‌ 
காத்திடும்‌ இயேசுவே (2 
ஆயனே ஐயரே - எமக்கு 
அறுதல்‌ தாருமே (2 


நான்‌ வணங்கும்‌....... 


தேனிலும்‌ இனியது உம்‌ நாமம்‌ 
தெரிந்து தான்‌ பாடினேன்‌ (2) 
வானிலும்‌ மண்ணிலும்‌ - உமது 
வல்லமை விளங்குதே (2 
நான்‌ வணங்கும்‌....... 


நீதியின்‌ தேவனே எங்கள்‌ 
நெஞ்சத்தில்‌ வாழுமே (2) 
அதியில்‌ வார்த்தையாய்‌ - வந்த 
ஆண்டவர்‌ இயேசுவே (2) 
நான்‌ வணங்கும்‌....... 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 105: விசுவாசிகளே விசுவாசிகளவே....... 


விசுவாசிகளே விசுவாசிகளே 
விரைந்து வாருங்களே 

மகிமை நிறைந்த தேவனின்‌ நாமத்தை 
மகிழ்ந்து பாடுங்களே (8) 

விரைந்து வாருங்களே 

தேவனை மகிழ்ந்து பாடுங்களே (2) 


சத்துருவினால்‌ வரும்‌ பயத்தினை நீக்கிச்‌ 
சங்கீதம்‌ பாடுங்களே (2 

தாவீதின்‌ சங்கீதப்‌ பாடலைப்‌ பாடி 
கீர்த்தனம்‌ செய்யுங்களே (2) 

விரைந்து வாருங்களே 

தேவனை மகிழ்ந்து பாடுங்களே (2) 


துதிக்கின்ற பாடலைக்‌ கேட்டி டக்‌ கர்த்தர்‌ 
எழுந்து வருவாரே (2) - இங்கே 
துதிகளின்‌ மத்தியில்‌ வாழ்ந்திடும்‌ இயேசு 
மகிழ்ந்து வருவாரே (2 

விரைந்து வாருங்களே 

தேவனை மகிழந்து பாடுங்களே (2) 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 166: தாயானவள்‌ மறந்தாலும்‌....... 


தாயானவள்‌ மறந்தாலும்‌ நீர்‌ என்னை மறப்பதில்லை 
சேயாகுமுன்‌ தெரிந்தழைத்தீர்‌ நீர்‌ என்னை விடுவதில்லை 


தூாயானவள்‌ மறந்தாலும்‌....... ) 


தஞ்சம்‌ தஞ்சம்‌ இயேசு 
எங்கள்‌ நெஞ்சின்‌ தெய்வம்‌ இயேசு (2 


கர்த்தருக்கு காத்திருப்போர்‌ 
வெட்கப்பட்டுப்‌ போவதில்லை (2 
கண்ணை இமை காப்பதுபோல்‌ 
கர்த்தர்‌ நம்மைக்‌ காத்திடுவார்‌ (2) 


தஞ்சம்‌ தஞ்சம்‌ இயேசு 
எங்கள்‌ நெஞ்சின்‌ தெய்வம்‌ இயேசு (2 
(தூயானவள்‌ மறந்தாலும்‌....... ) 


உள்ளங்கையில்‌ வரைந்தவரை 

ஒரு நாளும்‌ கை விடாதவரை (3 
உயிருள்ள நாள்‌ வரையில்‌ 

நான்‌ கீர்த்தனம்‌ பண்ணிடுவேன்‌ (2 


தஞ்சம்‌ தஞ்சம்‌ இயேசு 
எங்கள்‌ நெஞ்சின்‌ தெய்வம்‌ இயேசு (2) 
தூயானவள்‌ மறந்தாலும்‌....... ) 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 167: ஏறெருத்து என்‌ முகத்தை....... 


ஏறெடுத்து என்‌ முகத்தை எதிர்கொண்டழைக்கிறேன்‌ 
என்‌ இயேசுவே வாரும்‌ 

சீர்‌ பெருகும்‌ உம்‌ வாக்குத்தத்தங்களை நம்பினேன்‌ 
என்‌ நாதனே வாரும்‌ 

என்‌ பாடலைக்‌ கேளும்‌ என்‌ நாதனே வாரும்‌ 


பாவ பலியாகி நீர்‌ கல்வாரி மலையேறி 
பட்ட துயர்‌ பார்‌ அறியுமே 

வார்‌ அடிக்கு உமதுடலில்‌ வழிந்தோடும்‌ இரத்தமது 
பாவியெம்மை இரட்சிக்குமே - தேவா ம்‌ 


அன்பு கூர்ந்து எம்மை அதரிக்க வந்த தேவ 
ஆட்டுக்குட்டியும்‌ நீரே 

நம்பி வந்தோம்‌ உமது மந்தையினில்‌ எம்மையும்‌ 
சேர்த்துவிடும்‌ மேய்ப்பரே - இயேசுவே ம 


வேறு ஒன்றும்‌ கேட்கவில்லை நாதா 

உம்மை மறவாத நெஞ்சமொன்று வேண்டும்‌ 
இறவாத உமதன்பு நாமம்‌ என்னை விட்ட 

அகலாத வரம்‌ தர வேண்டும்‌ - தேவா ம 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 108: வார்த்தையே தேவனாக....... 


வார்த்தையே தேவனாக அகி வந்ததால்‌ - தேவ 
வார்த்தையே எங்களை வாழ வைக்குது 
வாழ வைக்குது எம்மை வாழ வைக்குது 
இயேசுவின்‌ வார்த்தையே வாழ வைக்குது (2 


தேவனின்‌ வார்த்தையில்‌ சுத்தம்‌ உள்ளது ம்‌ - அந்த 
வார்த்தையில்‌ கர்த்தரின்‌ சித்தம்‌ உள்ளது 
மனமாறுதலைத்‌ தந்துவிடும்‌ அர்த்தம்‌ உள்ளது ம-தேவ 
வார்த்தை எங்கள்‌ கால்களுக்கு வெளிச்சமானது 
வாழ வைக்குது எம்மை வாழ வைக்குது 
இயேசுவின்‌ வார்த்தையே வாழ வைக்குது (2 


இயேசுவின்‌ வார்த்தையை ஏற்றுக்கொண்டதால்ம்‌ - எங்கள்‌ 
வாழ்விலே நிம்மதி தேடி வந்தது 
மாசில்லா ஜீவனை மீட்டுக்கொண்டதால்‌ ம - அந்த 
ஜீவனுள்ள வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுவோம்‌ 

வாழ வைக்குது எம்மை வாழ வைக்குது 

இயேசுவின்‌ வார்த்தையே வாழ வைக்குது (2 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 109: வழி நடத்த வாரும்‌....... 


வழி நடத்த வாரும்‌ - இயேசுவே 
வழி நடத்த வாரும்‌ 
வழி நடத்த வாரும்‌ - மேய்ப்பரே 
வழி நடத்த வாரும்‌ 
வழி நடத்த வாரும்‌....... 


பழியைச்‌ சுமந்து நாங்கள்‌ 
பாவக்‌ கடலில்‌ மூழ்கினோமே (2) 
எமது படகைச்‌ செலுத்தி 
அன்புக்‌ கரையில்‌ சேர்க்க வாரும்‌ (2) 
வழி நடத்த வாரும்‌....... 


ஐம்புல அசைகளால்‌ தினமும்‌ 
அடிமையாகிப்‌ போனோம்‌ (2 
எங்களின்‌ நாயகனே 
சத்திய வழியைக்‌ காட்டித்‌ தாரும்‌ (2) 
வழி நடத்த வாரும்‌....... 


சுதந்திர புருஷர்களாய்‌ உமக்குச்‌ 
சொந்த ஜனங்களாக வேண்டும்‌ (2 
உமது சுகந்தரும்‌ வார்த்தையினால்‌ 
நாங்களும்‌ சுகத்தை அடையவேண்டும்‌ 2 
வழி நடத்த வாரும்‌....... 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 170: நிலையென்று வாழ்வை....... 


நிலையென்று வாழ்வை நினைத்திடாமல்‌ 
நிமிர்ந்து நீ சிவுவையைப்‌ பாரு 
இறைமகன்‌ இயேசுவே எனைக்‌ காரும்‌ 
என்று இதயத்தால்‌ அவரையே கேளு 
(நிலையென்று வாழ்வை....... 


நித்திய வாழ்வுக்குச்‌ சத்தியம்‌ தந்திடும்‌ 
தேவனின்‌ திருமுகம்‌ பாரு 6) 
வார்த்தையைத்‌ தந்துன்னை மீட்டிடும்‌ தெய்வம்‌ என்‌ 
இயேசுவைப்‌ போல்‌ வேறு யாரு (2) 
நிலையென்று வாழ்வை....... 


அலைகின்ற மனதிற்கு அறுதல்‌ தந்திட 
ஆண்டவர்‌ இயேசுவைத்‌ தேடு (2 
பாவக்கறைதனைக்‌ கழுவிடும்‌ பரமனின்‌ 
மைந்தனின்‌ நாமத்தைப்‌ பாடு (2 
நிலையென்று வாழ்வை....... 


ஓடியே வந்தவர்‌ காலடியில்‌ 
முழந்தாளிட்டு மன்னிப்புக்‌ கேளு 2) 
நாடியே வந்துன்னை வாரியே அணைத்தவர்‌ 
மந்தையில்‌ சேர்ப்பார்‌ நீ பாரு (2 
நிலையென்று வாழ்வை....... 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 171: இயேசு கிறிஸ்துவின்‌ அன்பு....... 


இயேசு கிறிஸ்துவின்‌ அன்பு என்றும்‌ மாறாதது 

இயேசு கிறிஸ்துவின்‌ மாறாக்‌ கிருபை என்றும்‌ குறையாதது 
இயேசு கிறிஸ்துவின்‌ மாறாக்‌ கிருபை என்றும்‌ குறையாதது 
இயேசு கிறிஸ்துவின்‌ அன்பு....... 


பாவி என்றுன்னை அவர்‌ தள்ளவே மாட்டார்‌ 
ஆவலாய்‌ உன்னை அழைக்கிறாரே (2) 
தயங்கிடாதே தாவீ ஓடிவா 

தந்தை இயேசுவை சொந்தம்‌ கொள்ள வா (2) 
தந்தை இயேசுவை சொந்தம்‌ கொள்ள வா 


(இயேசு கிறிஸ்துவின்‌ அன்பு....... 


உன்‌ மீறுதல்கட்காய்‌ இயேசு காயங்கள்பட்டார்‌ 

உன்‌ அக்கிரமங்கட்காய்‌ அவர்‌ நொறுக்கப்பட்டார்‌ 6) 
உனக்காகவே அடிகள்பட்டார்‌ 

உன்னை உயர்த்த தன்னைத்‌ தாழ்த்தினார்‌ (2) 
உன்னை உயர்த்த தன்னைத்‌ தாழ்த்தினார்‌ 


(இயேசு கிறிஸ்துவின்‌ அன்பு....... 


தாயும்‌ தந்தையும்‌ உன்னைத்‌ தள்ளிவிட்டாலும்‌ 
சொந்த பந்தங்கள்‌ உன்னைக்‌ கைவிட்டாலும்‌ (2) 
கலங்கிடாதே கண்ணின்‌ இமைபோல்‌ 
காத்துக்கொள்ளுவார்‌ சேர்த்துக்கொள்ளுவார்‌ (8) 
காத்துக்கொள்ளுவார்‌ சேர்த்துக்கொள்ளுவார்‌ 

(இயேசு கிறிஸ்துவின்‌ அன்பு....... 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 172: கர்தர்‌ நாமம்‌ என்‌ புகலிடமே....... 


கர்த்தர்‌ நாமம்‌ என்‌ புகலிடமே 


கருத்தோடு துதித்திடுவேன்‌ (2) 


யோகோவா யீரே 

எல்லாமே பார்த்துக்கொள்வீர்‌ (2) 

கலங்கலப்பா நாங்கள்‌ கலங்கலப்பா ம 
கர்த்தர்‌ 


யோகோவா நிஷியே 


எந்நாளும்‌ வெற்றி தருவீர்‌ (2) 
ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே ம 


கர்த்தர்‌ 
யோகோவா பிராப்பா 
சுகம்‌ தரும்‌ தெய்வமே (2) 
கலங்கலப்பா நாங்கள்‌ கலங்கலப்பா ம 
கர்த்தர்‌ 


யோகோவா பூவா 

எங்கள்‌ நல்ல மேய்ப்பரே (2 

ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே ம 
கர்த்தர்‌ 


யோகோவா ஷம்மா 

கூடவே இருக்கிறீர்‌ (2) 

கலங்கலப்பா நாங்கள்‌ கலங்கலப்பா ம 
கர்த்தர்‌ 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 173: உன்னையே வெறுத்துளிட்‌....... 


உன்னையே வெறுத்துவிட்டால்‌ 
ஊழியம்‌ செய்திடலாம்‌ 
சுயத்தைச்‌ சாகடித்தால்‌ 
சுகமாய்‌ வாழ்ந்திடலாம்‌ 
(உன்னையே வெறுத்து 


சிலுவை சுமப்பதனால்‌ 
சிந்தையே மாறிவிடும்‌ (2) 
நீடிய பொறுமை வரும்‌ 
நிரந்தர அமைதி வரும்‌ (2 
(உன்னையே வெறுத்து 


பெயர்‌ புகழ்‌ எல்லாமே 
இயேசுவின்‌ நாமத்திற்கே (2) 
கிறிஸ்து வளரட்டுமே 
நமது மறையட்டுமே (2) 
(உன்னையே வெறுத்து 


நாளைய தினம்‌ குறித்து 
கலங்காதே மகனே - மகளே (2 
இதுவரை காத்த தெய்வம்‌ 
இனியும்‌ நடத்திடுவார்‌ (2) 
(உன்னையே வெறுத்து 


சேர்த்து வைக்காதே 
திருடன்‌ பறித்திடுவான (2) 
கொடுத்திடு கர்த்தருக்கே 
குறைவின்றிக்‌ காத்திடுவார்‌ (2) 
(உன்னையே வெறுத்து 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 174: நன்றியால்‌ பாருவேன்‌....... 


நன்றியால்‌ பாடுவேன்‌ 
எந்தன்‌ தேவன்‌ இயேசுவை 
அவர்‌ பாதம்‌ தேடுவேன்‌ ம 
எந்தன்‌ ஜீவ நாளெல்லாம்‌ ம 
நன்றியால்‌ பாடுவேன்‌ 


கோடா கோடிகள்‌ 
உந்தன்‌ கிருபை ஈவுகள்‌ (2) 
போதா நாவுகள்‌ ம 
உம்மைப்‌ பாட கீதங்கள்‌ ம 
நன்றியால்‌ பாடுவேன்‌ 


ஸ்தோத்திரம்‌ ஸ்தோத்திரம்‌ 
ஸ்தோத்திரம்‌ தேவனுக்கே 
ஸ்தோத்திரம்‌ ஸ்தோத்திரம்‌ 
ஸ்தோத்திரம்‌ இயேசுவுக்கே 


தேடும்‌ வேளையில்‌ 
அவர்‌ மாறா தேவனே (2) 
மருளும்‌ வேளையில்‌ ம 
அவர்‌ மாறா நண்பனே ம 
நன்றியால்‌ பாடுவேன்‌ 


மரண பிணிகளை 
குணப்படுத்தும்‌ கரங்களே (2) 
களரும்‌ நினைவினை ம 
அவர்‌ தாங்கும்‌ தேவனே ம 
நன்றியால்‌ பாடுவேன்‌ 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 175: உறக்கம்‌ தெளிவோம்‌....... 


உறக்கம்‌ தெளிவோம்‌ - உற்சாகம்‌ கொள்வோம்‌ 
உலகத்தின்‌ இறுதி வரை 
கல்வாரி தொனிதான்‌ - மழை மாரி பொழியும்‌ 
நாள்‌ வரை உழைத்திடுவோம்‌ 
உறக்கம்‌ தெளிவோம்‌....... 


அசுத்தம்‌ களைவோம்‌ - அன்பை அழைப்போம்‌ 
அவியில்‌ அனுலும்‌ கொள்வோம்‌ 

அவர்‌ படை ஜெயிக்க - நம்மிடை கருத்து 
வேற்றுமையின்றி வாழ்வோம்‌ 


உறக்கம்‌ தெளிவோம்‌....... 


அச்சம்‌ தவிர்ப்போம்‌ - தைரியம்‌ கொள்வோம்‌ 
சரித்திரம்‌ சாட்சி கூறும்‌ 
இரத்த சாட்சிகள்‌ - நம்மிடை தோன்றி 
நாதனுக்காய்‌ மடிவோம்‌ 
உறக்கம்‌ தெளிவோம்‌....... 


கிறிஸ்துவுக்காய்‌ - இழந்தவர்‌ எவரும்‌ 

தரித்திரர்‌ அனதில்லை 

இராஜ்ஜிய மேன்மைக்காய்‌ - கஷ்டம்‌ அடைந்தோர்‌ 
நஷ்டப்பட்டதில்லை 


உறக்கம்‌ தெளிவோம்‌....... 


உயிர்‌ பெறுவீர்‌ - ஒன்று கூடுவர்‌ 
உலர்ந்த எலும்புகளே 
நீங்கள்‌ அறியா - ஒருவர்‌ உங்கள்‌ 
நடுவில்‌ வந்துவிட்டார்‌ 
(உறக்கம்‌ தெளிவோம்‌....... ) 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 176: உன்னை அழைக்கும்‌....... 


உன்னை அழைக்கும்‌ இயேசுவின்‌ 
சத்தத்தை நீ கேளாயோ 

உன்னைத்‌ தேடி வரும்‌ இயேசுவின்‌ 
உள்ளத்தில்‌ ஏற்றுக்கொள்ளாயோ (2 


உன்‌ பாவ பாரமெல்லாம்‌ 
தன்‌ தோளில்‌ சுமந்தாரே (2 
அவர்‌ பட்ட காயம்‌ நீ செய்த பாவம்‌ 
அனாலும்‌ அழைக்கிறார்‌ வா (2) 
உன்னை அழைக்கும்‌....... 


ஐங்காயம்‌ அடைந்தாரே 
சிலுவையில்‌ மரித்தாரே (2 

அவர்‌ பட்ட பாடு உனக்காகத்தானே 
உள்ளம்‌ கலங்காதே வா (2) 


உன்னை அழைக்கும்‌....... 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 177: இயேசுவே வாரும்‌ இயேசுவே...... 


இயேசுவே வாரும்‌ இயேசுவே வாரும்‌ 
இயேசுவே வாரும்‌ இயேசுவே வாரும்‌ 


அடியவர்‌ உள்ளத்தில்‌ அமர்ந்திட வாரும்‌ 
அடியவர்‌ உள்ளத்தில்‌ அமர்ந்திட வாரும்‌ 


அருட்கொடை வழங்கிட விரைவினில்‌ வாரும்‌ 
அருட்கொடை வழங்கிட விரைவினில்‌ வாரும்‌ 


மன்னிக்க வாரும்‌ மன்னிக்க வாரும்‌ 
மன்னிக்க வாரும்‌ மன்னிக்க வாரும்‌ 


மனுமக்கள்‌ பாவம்‌ மன்னிக்க வாரும்‌ 
மனுமக்கள்‌ பாவம்‌ மன்னிக்க வாரும்‌ 


ஒருவர்‌ ஒருவரை மன்னிக்க வாரும்‌ 
ஒருவர்‌ ஒருவரை மன்னிக்க வாரும்‌ 


மகிழ்விக்க வாரும்‌ மகிழ்விக்க வாரும்‌ 
மகிழ்விக்க வாரும்‌ மகிழ்விக்க வாரும்‌ 


மகிழ்ச்சியற்றோரை மகிழ்விக்க வாரும்‌ 
மகிழ்ச்சியற்றோரை மகிழ்விக்க வாரும்‌ 


ஒருவர்‌ ஒருவரை மகிழ்விக்க வாரும்‌ 
ஒருவர்‌ ஒருவரை மகிழ்விக்க வாரும்‌ 


விடுவிக்க வாரும்‌ விடுவிக்க வாரும்‌ 
விடுவிக்க வாரும்‌ விடுவிக்க வாரும்‌ 


பாவத்திலிருந்து விடுவிக்க வாரும்‌ 
பாவத்திலிருந்து விடுவிக்க வாரும்‌ 


பயங்களிலிருந்து விடுவிக்க வாரும்‌ 


பயங்களிலிருந்து விடுவிக்க வாரும்‌ 
(இயேசுவே வாரும்‌....... ) 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 178: கலங்காதே மனமே....... 


கலங்காதே மனமே 
திகையாதே மனமே (2) 
கன்மலையாம்‌ கிறிஸ்து 
காத்திடுவார்‌ தினமே (2 
கலங்காதே மனமே....... 


கவலைப்படாதே 

கண்ணீர்‌ சிந்தாதே (2) 
கடைசி வரை 

நம்மைக்‌ கைவிடமாட்டார்‌ (3) 


கலங்காதே மனமே....... 


அனாதி தேவனே 
உனக்கு அடைக்கலம்‌ (3 
அவரது புயங்கள்‌ 
உந்தன்‌ அதாரம்‌ (3 
கலங்காதே மனமே....... 


அண்டிக்கொள்‌ இயேசுவை 
அடைக்கலம்‌ அவரே (9) 
ஆதரிப்பாரே 
அமைதிகொள்‌ மனமே (9) 
கலங்காதே மனமே....... 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 179: பாவ சஞ்சலத்தை நீக்க...... 


பாவ சஞ்சலத்தை நீக்க 
பிராண சிநேகிதர்‌ உண்டே 
பாவ பாரம்‌ தீர்ந்து போக 
மீட்பர்‌ பாதம்‌ தஞ்சமே 

சால துக்க துன்பத்தாலே 
நெஞ்சம்‌ நொந்து சோருங்கால்‌ 
துன்பம்‌ இன்பமாக மாறும்‌ 
ஊக்கமான ஜெபத்தால்‌ 


கஷ்ட நஷ்டம்‌ உண்டானாலும்‌ 
இயேசுவண்டை சேருவோம்‌ 
மோச நாசம்‌ நேரிட்டாலும்‌ 
ஜெப தூபம்‌ காட்டுவோம்‌ 
நீக்குவாரே நெஞ்சின்‌ நோவை 
பெலவீனம்‌ தாங்குவார்‌ 
நீக்குவாரே மன சோர்பை 

தீய குணம்‌ மாற்றுவார்‌ 


பெலவீனமான போதும்‌ 
கிருபாசனமுண் டே 

பந்து ஜனம்‌ சாகும்‌ போதும்‌ 
புகலிடம்‌ இதுவே 

ஒப்பில்லாத பிராண நேசா 
உம்மை நம்பி நேசிப்போம்‌ 
அளவற்ற அருள்‌ நாதா 
உம்மை நோக்கிக்‌ கெஞ்சுவோம்‌ 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 180: என்‌ ஆத்துமாவே கர்த்தரை....... 


என்‌ அத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி 
அவர்‌ செய்த உபகாரங்களை ம 
உன்‌ நெஞ்சில்‌ மறவாதே 
என்‌ ஆத்துமாவே கர்த்தரை....... 


அவர்‌ நல்லவர்‌ அவர்‌ வல்லவர்‌ ம 
அவர்‌ கிருபை என்றுமே உள்ளதென்று 
என்‌ அத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி 
அவர்‌ செய்த உபகாரங்களை ம 
உன்‌ நெஞ்சில்‌ மறவாதே 
என்‌ ஆத்துமாவே கர்த்தரை....... 


என்‌ முழு உள்ளமே இயேசுவின்‌ 
நாமத்தை ஸ்தோத்தரி (2) 

உன முடிவு பரியந்தம்‌ அவர்‌ 

வழியில்‌ போய்த்‌ திரி (2 

என்‌ அத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி 
அவர்‌ செய்த உபகாரங்களை ம 

உன்‌ நெஞ்சில்‌ மறவாதே 


என்‌ அத்துமாவே கர்த்தரை....... 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 181: யேகோவா நிஷி யேகோவா....... 


யேகோவா நிஷி யேகோவா நிஷி 
யேகோவா நிஷி யேகோவா நிஷியைப்‌ 
போற்றிப்‌ பாடுவோம்‌ 
எங்கள்‌ கொடி வெற்றிக்கொடியே ம்‌ 


வு கொண்டெழுவீர்‌ இயேசு வீரரே 
மாறு கொண்டு மன்னர்‌ முன்னே செல்கிறார்‌ 
சீறியெழும்‌ சிங்கங்கள்‌ நாம்‌ அல்லவோ? 
மறுமெதிரி சதிகளுக்கு மிரளவா? 
யூத சிங்கம்‌ யுத்த சிங்கமே ம்‌ 
(யேகோவா நிஹி....... 


கர்த்தர்‌ துணை நின்று யுத்தம்‌ செய்வாரே 
கலங்கி நிற்க காரணங்கள்‌ இல்லையே 
கைகளைக்‌ தளர்ந்திடாமல்‌ தாங்கியே 
கர்த்தர்‌ இயேசு சத்ய அவி நிற்கிறார்‌ 
கர்த்தர்‌ வல்ல யுத்த வரே ம 
(யேகோவா நிஹி....... 


நமக்கிருக்கும்‌ இந்த பெலன்‌ போதுமே 
நாதன்‌ இயேசு அனுப்புவதால்‌ போவோமே 
பட்டயமோ புயபலமோ தேவையா? 
பரமதேவ அவி நம்மில்‌ இல்லையா? 
ஜீவ தேவ சேனையல்லவா? 
(யேகோவா நிஹி....... 


முடிந்ததென்று முழங்கி நிற்கும்‌ வீரனே 
முற்றுமவனை முறியடித்த தீரனே 
சிலுவையில்‌ சிரம்‌ நசித்த சீலனே 
சிலுவைக்‌ கொடியை ஏற்றும்‌ தேவபாலனே 
வெற்றி வாகை குட்டிப்‌ பணிகிறோம்‌ ம 
(யேகோவா நிஹி....... 


அல்லேலாயா தேவ நாமம்‌ வாழ்கவே 
அல்லேலாயா இயேசு ராஜா வருகவே 
அல்லேலூயா அவி புகழ்‌ ஓங்கவே 
அல்லேலூயா தேவ படை வெல்கவே 
வாழ்க வாழ்க வாழ்க வாழ்கவே ம 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 182: ஒரு தாய்‌ தேநீநுவதுபோல்‌ 


ஒரு தாய்‌ தேற்றுவதுபோல்‌ 
என்‌ நேசர்‌ தேற்றுவார்‌ (2) 
அல்லேலூயா அல்லேலூயா 
அல்லேலூயா அல்லேலூயா 


மார்போடு அணைப்பாரே 
மனக்‌ கவலை தீர்ப்பாரே (2 


கரம்‌ பிடித்து நடத்துவார்‌ 
கன்மலைமேல்‌ நிறுத்துவார்‌ (2) 


எனக்காக மரித்தாரே 
என்‌ பாவம்‌ சுமந்தாரே (2 


ஒரு போதும்‌ கைவிடார்‌ 
ஒரு நாளும்‌ விலகிடார்‌ (2) 


ஒரு தாய்‌ 


ஒரு தாய்‌ 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 183: மகிமையின்‌ நம்பிக்கையே....... 


மகிமையின்‌ நம்பிக்கையே 
மாறிடாத என்‌ இயேசைய்யா 
உம்மையல்லோ பற்றிக்கொண்டேன்‌ 
உலகத்தில்‌ வெற்றிகொண்டேன்‌ ம்‌ 


துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து 


தூயவர்‌ உம்மை நான்‌ பாடுவேன்‌ (3 


அத்துமாவின்‌ நங்கூரமே 
அழிவில்லா பெட்டகமே (2) 
நேற்றும்‌ இன்றும்‌ ஜீவிக்கின்ற 
நிம்மதியின்‌ கன்மலையே (9) 
துதித்து ததித்து....... 


பள்ளத்தாக்கில்‌ நடந்தாலும்‌ 

பயமில்லை பாதிப்பில்லை (2) 

உம்‌ குரலோ கேட்குதைய்யா 

உள்ளமெல்லாம்‌ அன்பால்‌ பொங்குதைய்யா (2 


துதித்து துதித்து....... 


நல்‌ மேய்ப்பரே நம்பிக்கையே 
நானும்‌ உந்தன்‌ ஆட்டுக்குட்டி (2) 
உம்மைத்தானே பின்‌ தொடர்ந்தேன்‌ 
உம்‌ தோளில்‌ தான்‌ நானிருப்பேன்‌ (2) 
துதித்து ததித்து....... 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 184: என்னை ஆட்கொண்ட....... 


என்னை ஆட்கொண்ட இயேசு 
உம்மை யாரென்று நானறிவேன்‌ (2 
உண்மை உள்ளவரே - என்றும்‌ 
நன்மைகள்‌ செய்பவரே - என்றும்‌ 
நன்மைகள்‌ செய்பவரே 
என்னை ஆட்கொண்ட....... 


மனிதர்‌ தூற்றும்போது - உம்மில்‌ 
மகிழச்‌ செய்தவரே (2) 
அதைத்‌ தாங்கிட பெலன்‌ கொடுத்து 
தயவாய்‌ அணைப்பவரே (2 
என்னை ஆட்கொண்ட....... 


தனிமை வாட்டும்போது - நல்‌ 
துணையாய்‌ இருப்பவரே (2 
உம்‌ ஆவியினால்‌ தேற்றி 
அபிஷேகம்‌ செய்பவரே (2) 
என்னை ஆட்கொண்ட....... 


வாழ்க்கைப்‌ பயணத்திலே 
மேகத்தாணாய்‌ வருபவரே (2) 
உம்‌ வார்த்தையின்‌ திருவுணவால்‌ 
வளமாய்க்‌ காப்பவரே (2) 
என்னை ஆட்கொண்ட....... 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 185: எங்கு போகிறீர்‌ இயேசு....... 


எங்கு போகிறீர்‌ இயேசு தெய்வமே 


எனக்காய்‌ சிலுவையை சுமக்கும்‌ தெய்வமே (2 


பாரச்‌ சிலுவையோ என்‌ பாவ சிலுவையோ 
நீர்‌ சுமந்தது என்‌ பாவ சிலுவையோ 

உம்‌ உள்ளம்‌ உடைந்ததோ 

என்‌ பாவச்‌ சேற்றினால்‌ (3) 


எங்கு போகிறர்‌....... ) 


தீய சிந்தனை நான்‌ நினைத்ததால்‌ 

உம்‌ சிரசில்‌ முள்முடி நான்‌ கட்டினேன்‌ 
உம்‌ உள்ளம்‌ உடைந்ததோ 

என்‌ பாவச்‌ சேற்றினால்‌ (3) 


எங்கு போகிறர்‌....... ) 


பொறாமை கோபத்தால்‌ உம்‌ கன்னம்‌ அறைந்தேனே 
என்‌ பெருமை எரிச்சலால்‌ உம்‌ விலாவில்‌ குத்தினேனே 
உம்‌ உள்ளம்‌ உடைந்ததோ 

என்‌ பாவச்‌ சேற்றினால்‌ (3) 


எங்கு போகிறர்‌....... ) 


அசுத்தப்‌ பேச்சுக்கள்‌ நான்‌ பேசி மகிழ்ந்ததால்‌ 
கசப்புக்‌ காடியை நான்‌ குடிக்கக்‌ கொடுத்தேனே 
உம்‌ உள்ளம்‌ உடைந்ததோ 

என்‌ பாவச்‌ சேற்றினால்‌ (3) 


எங்கு போகிறர்‌....... ) 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 186: மரித்த இயேசு உயிர்‌....... 


மரித்த இயேசு உயிர்த்துவிட்டார்‌ அல்லேலூயா 
மன்னன்‌ இயேசு ஜீவிக்கிறார்‌ அல்லேலூயா (2 


அல்லேலூயா ஜீவிக்கிறார்‌ 
அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார்‌ (2) 


மரணம்‌ அவரைத்‌ தடுத்து நிறுத்த முடியவில்லையே 
கல்லறையோ கட்டிக்‌ காக்க முடியவில்லையே (2) 
யூத சிங்கம்‌ கிறிஸ்து ராஜா வெற்றி பெற்றாரே ம 
சோர்ந்து போன மகனே நீ துள்ளிப்‌ பாடிடு 
(அல்லேலூயா. ...... ) 


கண்ணீரோடு மரியாள்‌ போல அவரைத்‌ தேடுவோம்‌ 
கர்த்தர்‌ இயேசு நமக்கு இன்று காட்சி தருவார்‌ (2) 
கனிவோடு பெயர்‌ சொல்லி அழைத்திடுவார்‌ ம 
கலக்க மின்றி காலமெல்லாம்‌ சாட்சி பகர்வோம்‌ 
அல்லேலூாயா....... ) 


எம்மாவு சீடரோடு நடந்து சென்றார்‌ 
இறைவார்த்தை போதித்து அறுதல்‌ தந்தார்‌ (2 
அப்பம்‌ பிட்டு கண்களையே திறந்து வைத்தார்‌ ம 
அந்த இயேசு நம்மோடு நடக்கின்றார்‌ 
(அல்லேலூயா. ...... ) 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 187: ஓ... மனிதனே நீ எங்கே....... 


ஓ மனிதனே நீ எங்கே போகிறாய்‌ ம 
காலையில்‌ மலர்ந்து மாலையில்‌ மறையும்‌ 
மலராய்‌ வாழ்கிறாய்‌ (2 


மண்ணில்‌ பிறந்த மானிடனே 
மண்ணுக்கே திரும்புவாய்‌ (2) 

மரணம்‌ உன்னை நெருங்கும்போது 
எங்கே ஓடுவாய்‌ (2 

மரணத்தின்‌ பின்னே நடப்பது என்ன 
என்பதை அறிவாயா (2) 


பாவியாய்ப்‌ பிறந்த மானிடனே 
பாவியாய்‌ மரிக்கிறாய்‌ (2) 

இயேசுவை உள்ளத்தில்‌ பெற்றால்‌ இன்றே 
மரணத்தை வென்றிடுவாய்‌ (2 

நித்திய ஜீவனைப்‌ பெற்று மோட்சத்தில்‌ 
என்றும்‌ வாழ்ந்திடுவாய்‌ (2) 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 188: புது வாழ்வு வாழ்ந்திருவேன்‌....... 


புது வாழ்வு வாழ்ந்திடுவேன்‌ புது வாழ்வு வாழ்ந்திடுவேன்‌ 
ஜீவனுள்ள நாட்களெல்லாம்‌ தேவனைப்‌ பாடிடுவேன்‌ ம 


தேவன்‌ தந்த வார்த்தையே 
ஜீவன்‌ வல்லமை தரும்‌ (2) 
எந்நாளும்‌ அதையே முற்றிலும்‌ நம்பி 
நல்‌ வாழ்வு வாழ்ந்திடுவேன்‌ (2) 
புது வாழ்வு வாழ்ந்‌....... ) 


இதயத்தில்‌ விசுவாசித்தேன்‌ 

என்‌ வாயினால்‌ அறிக்கை செய்தேன்‌ (2 
முப்பது அறுபது நூறத்தனையாய 
மகிழ்வோடு அறுத்திடுவேன்‌ (2) 


புது வாழ்வு வாழ்ந்‌....... ) 
என்‌ தேவன்‌ இவ்வாண்டிலே 
பெரும்‌ காரியம்‌ செய்திடுவார்‌ (2 
என்‌ மூலம்‌ அவர்‌ தம்‌ நாமத்தினையே 
மகிமைப்படுத்திடுவார்‌ 6) 

புது வாழ்வு வாழ்ந்‌....... ) 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 189: தேவனுக்கே மகிமை....... 


தேவனுக்கே மகிமை தெய்வத்திற்கே மகிமை ம்‌ 
தேடி வந்து மீட்டவரே தினம்‌ உமக்கே மகிமை-என்னை 


ஐயா வாழ்க வாழ்க உம்‌ நாமம்‌ வாழ்க ம 


உன்னதத்தில்‌ தேவனுக்கே 

மகிமை உண்டாகட்டும்‌ (32 

பூமியிலே சமாதானமும்‌ 

பிரியமும்‌ உண்டாகட்டும்‌ - இந்த 8) 
ஐயா வாழ்க வாழ்க உம்‌ நாமம்‌ வாழ்க ம 


(தேவனுக்கே 


செவிகளை நர்‌ திறந்துவிட்டீர்‌ 
செய்வோம்‌ உம்‌ சித்தம்‌ (2) 

புவிதனிலே உம்‌ விருப்பம்‌ 
பூரணமாகட்டுமே - இந்தப்‌ 2 

ஐயா வாழ்க வாழ்க உம்‌ நாமம்‌ வாழ்க ம 


(தேவனுக்கே 


எளிமையான எங்களையே 

என்றும்‌ நினைப்பவரே (2) 

ஒளிமயமே துணையாளரே 

உள்ளத்தின்‌ அறுதலே - எங்கள்‌ (2) 

ஐயா வாழ்க வாழ்க உம்‌ நாமம்‌ வாழ்க ம 


(தேவனுக்கே 


தேடுகிற அனைவருமே 

மகிழ்ந்து களிகூரட்டும்‌ (2) 

பாடுகிற யாவருமே 

பரிசுத்தம்‌ அகட்டுமே - இன்று (2) 

ஐயா வாழ்க வாழ்க உம்‌ நாமம்‌ வாழ்க ம 


(தேவனுக்கே 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 190: நன்றி நன்றி நன்றி என்று....... 


நன்றி நன்றி நன்றி என்று துதிக்கிறேன்‌ 
நல்லவரே உம்‌ நன்மைகளை நினைக்கிறேன்‌ (2 
நன்றி ஐயா நன்றி ஐயா இயேசைய்யா ம்‌ 


தகுதியில்லா அடிமை என்னை அணைக்கிறர்‌ 
தாங்கி தாங்கி வழிநடத்தி மகிழ்கின்றீர்‌ (2 
அதிசயங்கள்‌ அயிரம்‌ 
அன்பரே உம்‌ கரங்களிலே (2) 
நன்றி நன்றி நன்றி என்று....... 


பெலவீனம்‌ நீக்கி தினம்‌ காக்கின்றார்‌ 
பெரும்‌ பெரும்‌ காரியங்கள்‌ செய்கின்றீர்‌ (2 
தீமையான அனைத்தையும்‌ 
நன்மையாக மாற்றுகிறீர்‌ (2) 
நன்றி நன்றி நன்றி என்று....... 


உணவு உடை தினம்‌ தந்து மகிழ்கின்றீர்‌ 
உண்மையான நண்பர்களைத்‌ தருகின்றிர (2 
நன்மையான ஈவுகள்‌ 
நாள்தோறும்‌ தருபவரே (2) 
நன்றி நன்றி நன்றி என்று....... 


கதறி அழுத நேரமெல்லாம்‌ தூக்கினர்‌ 
கருவியாக பயன்படுத்தி வருகின்றர்‌ (2 
கண்மணிபோல்‌ காப்பவரே 
கைவிடாமல்‌ மேய்ப்பவரே (3) 


நன்றி நன்றி நன்றி என்று....... 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 191: விண்ணப்பத்தைக்‌ கேட்பவரே.... 


விண்ணப்பத்தைக்‌ கேட்பவரே - என்‌ 
கண்ணீரைக்‌ காண்பவரே 
சுகம்‌ தருபவரே ஸ்தோத்திரம்‌ இயேசைய்யா - என்‌ 


(விண்ணப்பத்தைக்‌....... 


உம்மால்‌ கூடும்‌ எல்லாம்‌ கூடும்‌ 
ஒரு வார்த்தை சொன்னால்‌ போதும்‌ (2) 
ஐயா ஒரு வார்த்தை சொன்னால்‌ போதும்‌ 


(விண்ணப்பத்தைக்‌....... 
மனதுருகி கரம்‌ நீட்டி 
அதிசயம்‌ செய்பவரே (2) 
ஐயா அதிசயம்‌ செய்பவரே 

(விண்ணப்பத்தைக்‌... ... 


சித்தம்‌ உண்டு சுத்தமாகு 
என்று சொல்லி சுகமாக்கினீர்‌ (2) 
ஓயா என்று சொல்லி சுகமாக்கினீர்‌ 


(விண்ணப்பத்தைக்‌... 


என்‌ நோய்களை சிலுவையிலே 
சுமந்து தீர்த்திரைய்யா (2 
ஓயா சுமந்து தீர்த்தீரைய்யா 


(விண்ணப்பத்தைக்‌ 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 192: எனது தலைவன்‌ இயேசு....... 


எனது தலைவன்‌ இயேசு ராஜன்‌ 
மார்பில்‌ சாய்ந்து சாய்ந்து 
மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன்‌ 


எனது தலைவன்‌....... 


இதய தீபம்‌ எனது தெய்வம்‌ 
இரக்கத்தின்‌ சிகரம்‌ (2) 

பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து ம 
பரவசம்‌ அடைவேன்‌ ம 


எனது தலைவன்‌....... 


நீதி தேவன்‌ வெற்றி வேந்தன்‌ 
அமைதியின்‌ மன்னன்‌ (9) 

நினைத்து நினைத்து துதித்து துதித்து ம்‌ 
நிம்மதி அடைவேன்‌ ம 


எனது தலைவன்‌....... 


நல்ல மேய்ப்பன்‌ குரலைக்‌ கேட்பேன்‌ 
நாளும்‌ பின்‌ தொடர்வேன்‌ (3 
தோளில்‌ அமர்ந்து கவலை மறந்து ம 
தொடர்ந்து பயணம்‌ செய்வேன்‌ ம 
எனது தலைவன்‌....... 


பசும்‌ புல்‌ மேய்ச்சல்‌ அமர்ந்த தண்ணீர்‌ 
அழைத்துச்‌ செல்பவரே (2 
அத்துமாவை தினமும்‌ தேற்றி ம்‌ 
அணைத்துக்‌ கொள்பவரே ம 
எனது தலைவன்‌....... 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 193: யோசனையில்‌ பெரியவரே....... 


யோசனையில்‌ பெரியவரே ஆராதனை ஆராதனை 
செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை 


ஓசான்னா உன்னத தேவனே 
சான்னா சொன்னா சொன்னா 
ஓ ஓ ஓ 


கண்மணி போல்‌ காப்பவரே ஆராதனை அராதனை 
கழுகு போல சுமப்பவரே ஆராதனை ஆராதனை 
(ஓசான்னா உன்னத 


சிலுவையினால்‌ மீட்டவரே ஆராதனை ஆராதனை 
சிறகுகளால்‌ மூடுபவரே அராதனை ஆராதனை 


(ஓசான்னா உன்னத 
வழி நடத்தும்‌ விண்மீனை ஆராதனை ஆராதனை 
ஒளி வீசும்‌ விடிவெள்ளியே ஆராதனை ஆராதனை 


(ஓசான்னா உன்னத 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 194: தேவனே என்‌ தேவா....... 


தேவனே என்‌ தேவா 
உம்மை நோக்கினேன்‌ 
தண்ணரில்லா நிலம்போல 
உமக்காய்‌ ஏங்கினேன்‌ 


(தேவனே 


ஒவ்வொரு நாளும்‌ உம்‌ பிரசன்னம்‌ 
ஓடி. வருகிறேன்‌ (8) 
உம்‌ வல்லமை மகிமை கண்டு 
உலகை மறக்கிறேன்‌ (2 
(தேவனே 


வாழ்‌ நாளெல்லாம்‌ உம்‌ நாமம்‌ 
வாழ்த்திப்‌ பாடுவேன்‌ (23 
சுவையான உணவை உண்பதுபோல்‌ 
திருப்தி அடைகிறேன்‌ (2) 

(தேவனே 


எனது அன்மா தொடர்ந்து உம்மை 
பற்றிக்‌ கொண்டது (2) 
உம்‌ வலக்கரமோ என்னை நாளும்‌ 
தாங்கிக்‌ கொண்டது 2) 

(தேவனே 


ஜீவனைப்‌ பார்க்கிலும்‌ உம்‌ கிருபை 
எனக்குப்‌ போதுமே (2) 
உதடுகளாலே துதிக்கின்றேன்‌ 
உலகை மறக்கின்றேன்‌ (2) 
(தேவனே 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


எண்‌ 


எண்‌ 


எண்‌ 


எண்‌ 


பாடல்‌ 195: தேடு இயேசு வந்தார்‌....... 


தேடி இயேசு வந்தார்‌ 
என்னைத்‌ தேற்றி வாழ வைத்தார்‌ (2) 


கண்ணீர்க்‌ கடலினிலே 
நான்‌ கதறி மூழ்கையிலே (2) 
கர்த்தர்‌ தம்‌ கரம்‌ நீட்டினார்‌ ம்‌ 
கண்ணீரெல்லாம்‌ துடைத்தார்‌ - என்‌ ம 
(தேடி. இயேசு வந்தார்‌ 


நோயின்‌ பிடியினிலே நான்‌ 

நான்‌ வாடித்‌ தவிக்கையிலே (2) 
இயேசுவின்‌ காயங்களால்‌ ம 
சுகமானேன்‌ சுகமானேன - நான்‌ ம 


(தேடி. இயேசு வந்தார்‌ 


எத்தனை அண்டுகளோ 

நான்‌ இஷ்டம்போல்‌ வாழ்ந்து வந்தேன்‌ (2) 
மகராசா இயேசு வந்தார்‌ ம 

மகனாய்‌ ஏற்றுக்கொண்டார்‌ - என்னை ம்‌ 


(தேடி. இயேசு வந்தார்‌ 


பாவச்‌ சேற்றினிலே 

நான்‌ மூழ்கிப்போகையிலே (2 

கல்வாரி இரத்தத்தாலே ம 

கழுவி மீட்டுக்கொண்டார்‌ - என்னை ம 


(தேடி இயேசு வந்தார்‌ 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 196: எல்லாம்‌ நீர்‌ இயேசுவே....... 


எல்லாம்‌ நீர்‌ இயேசுவே 
என்னுயிரும்‌ நீர்‌ இயேசுவே 
என்‌ வாழ்வும்‌ நீர்‌ இயேசுவே 
பொல்லாத உலகில்‌ 
பொருளேதும்‌ வேண்டாம்‌ 
பரம்‌ பொருள்‌ நீர்‌ இயேசுவே 
எல்லாம்‌ நீர்‌ இயேசுவே....... 


பாவியாய்‌ நான்‌ அலைந்தேன்‌ 
பாதை தடுமாறினேன்‌ (2 
பாவ உலகில்‌ பாவியை மீட்க 
பரிகாரம்‌ நீர்‌ இயேசுவே 
எல்லாம்‌ நீர்‌ இயேசுவே....... 


திக்கற்று நான்‌ அலைந்தேன்‌ 
தமையை நான்‌ மறந்தேன்‌ (2) 
தாவீதின்‌ வேரும்‌ தேவமைந்தனும்‌ 
தயவும்‌ நீர்‌ இயேசுவே 
எல்லாம்‌ நீர்‌ இயேசுவே....... 


மதியினை நான்‌ இழந்தேன்‌ 
மனம்‌ நொந்து நான்‌ அழுதேன்‌ (2) 
மன்னாதி மன்னன்‌ மனதுருகும்‌ 
மனுமகன்‌ நீர்‌ இயேசுவே 
எல்லாம்‌ நீர்‌ இயேசுவே....... 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 197: மகிமை மாட்சிமை....... 


மகிமை மாட்சிமை நிறைந்தவரே 


மகிழ்வுடன்‌ தொழுதிடுவோம்‌ 
பரிசுத்த தேவனாம்‌ இயேசுவை 
பணிந்தே தொழுகுவோம்‌ 


உன்னத தேவன்‌ நீரே 
ஞானம்‌ நிறைந்தவரே (2) 
முழங்கால்‌ யாவுமே 
பாரினில்‌ மடங்கிடுதே 
உயர்ந்தவரே சிறந்தவரே 
என்றும்‌ தொழுதிடுவோம்‌ (2) 


ஒருவரும்‌ சேரா ஒளியில்‌ 
வாசம்‌ செய்பவரே (2 
ஒளியினைத்‌ தந்துமே 
இதயத்தில்‌ வாசம்‌ செய்யும்‌ 
ஒளி நிறைவே அருள்‌ நிறைவே 
என்றும்‌ தொழுதிடுவோம்‌ (2 


பரிசுத்த தேவன்‌ நீரே 

பாதம்‌ பணிந்திடுவோம்‌ (2) 
கழுவியே நிறுத்தினீரே 

சத்திய தேவன்‌ நீரே 

கன மகிமை செலுத்தியே நாம்‌ 
என்றும்‌ தொழுதிடுவோம்‌ (2 


நித்திய தேவனும்‌ நீரே 

நீதி நிறைந்தவரே (2) 
அடைக்கலமானவரே 

அன்பு நிறைந்தவரே 
நல்லவரே வல்லவரே 
என்றும்‌ தொழுதிடுவோம்‌ (2) 


மகிமை 


மகிமை 


மகிமை 


மகிமை 


மகிமை 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 198: எந்தன்‌ ஜெபவேளை....... 


எந்தன்‌ ஜெபவேளை உமைத்தேடி வந்தேன்‌ 


தேவா பதில்‌ தாருமே 
எந்தன்‌ கோட்டை எந்தன்‌ தஞ்சம்‌ நீரே 
உம்மை நான்‌ நாடி வந்தேன்‌ 


எந்தன்‌ ஜெபவேளை....... 


உம்மோடு எந்நாளும்‌ 
உறவாட அருள்‌ செய்யுமே 
கர்த்தாவே உம்‌ வார்த்தையை 


கேட்டிட காத்திருப்பேனே 


எந்தன்‌ ஜெபவேளை 


நம்பிக்கை இல்லாமல்‌ 

அழிகின்ற மாந்தர்களை 
மீட்டிடும்‌ என்‌ இயேசுவே 
போராடி ஜெபிக்கின்றேன்‌ நாதா 


எந்தன்‌ ஜெபவேளை 


நாளெல்லாம்‌ பாதத்தில்‌ 

கர்த்தாவே அமர்ந்திருப்பேன்‌ 
கண்ணீரின்‌ ஜெபம்‌ கேளுமே 
கருணையின்‌ பிரவாகம்‌ நீரே 


எந்தன்‌ ஜெபவேளை 


சகாயம்‌ பெற்றிட 
கிருபாசனம்‌ வந்தேனே 
இரக்கங்கள்‌ ஈந்திடுமே 


என்றென்றும்‌ தயை காட்டும்‌ தேவா 


எந்தன்‌ ஜெபவேளை 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 199: வல்லமை தேவன்‌ நன்மைகள்‌... 


வல்லமை தேவன்‌ நன்மைகள்‌ செய்தார்‌ ஸ்தோத்தரி 
வாக்குகள்‌ மாறா கிருபைகள்‌ தந்தார்‌ ஸ்தோத்தரி (2) 


ஸ்தோத்தரி தினமே ஸ்தோத்தரி 
ஸ்தோத்தரி மனமே ஸ்தோத்தரி (2) 
அல்லேலூயா 10 % 

அல்லேலூயா அமென்‌ அல்லேலூயா ம 


வறண்ட பாதையில்‌ வழியைக்‌ காட்டினார்‌ ஸ்தோத்தரி 
வாதை நேரத்தில்‌ வைத்தியரானார்‌ ஸ்தோத்தரி 
(ஸ்தோத்தரி தினமே....... 


துன்பத்தின்‌ நேரத்தில்‌ இன்பமாகினார்‌ ஸ்தோத்தரி 


துயரத்தின்‌ வேளையில்‌ அறதல்‌ தந்தார்‌ ஸ்தோத்தரி (2) 
(ஸ்தோத்தரி மனமே....... 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 200: என்‌ இரட்சகா என்‌ இயேே௬வே.... 


என்‌ இரட்சகா என்‌ இயேசுவே 
என்னை அழைத்த நல்‌ மீட்பரே 
என்‌ உள்ளத்தில்‌ சந்தோஷத்தை 
தந்தவா உம்மை ஸ்தோத்தரிப்பேன்‌ 


பாக்கிய நாள்‌ பாக்கிய நாள்‌ 
இயேசு என்‌ பாவம்‌ தீர்த்த நாள்‌ (2 


சத்திய ஜீவன்‌ வழியும்‌ நீரே 
கிருபை கூர்ந்து தெரிந்தீரே (2) 
தேவனே உம்மில்‌ இணைந்து இருக்க 
இன்றும்‌ என்றும்‌ அருள்‌ செய்வீரே (2 
பாக்கிய நாள்‌....... 


இருளினின்று ஒளியினிடமாய்‌ 
அழைத்த தேவனே போற்றுவேன்‌ (2) 
உந்தனின்‌ புண்ணியம்‌ யாவும்‌ சொல்லி 
சாட்சியாக பூவில்‌ திகழ்வேன்‌ (2 
பாக்கிய நாள்‌....... 


எந்தன்‌ கால்கள்‌ தளரும்போது 
தாங்கி என்னை மீட்டவா (2 
உந்தனின்‌ வாக்கு வெளிச்சம்‌ தந்து 
காத்து என்றும்‌ நடத்துவீரே (2 


பாக்கிய நாள்‌....... 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 201: பாடிருவேன்‌ போற்றிருவேண்‌....... 


பாடிடுவேன்‌ போற்றிடுவேன்‌ 

பாதத்தில்‌ பணிந்து நான்‌ வணங்கிடுவேன்‌ 

அதி அந்தம்‌ பெயர்‌ சொல்லி 

அன்புடனே நீர்‌ அழைத்து 

ஆதரவாய்‌ என்னை நடத்திடும்‌ உம்‌ புகழ்‌ 
பாடிடுவேன்‌....... ) 


நெஞ்சத்திலே நிறைந்ததெல்லாம்‌ 

நீங்காத உம்‌ நினைவே 

ஆண்டவரே என்‌ இயேசுவே 

ஆளுகின்றர்‌ என்‌ இதயத்தையே 4) 

அச்சமில்லை அதிர்ச்சியில்லை ம 

அலைந்திடும்‌ கடலலை ஓயந்திடும்‌ வரையில்‌ நான்‌ 
பாடிடுவேன்‌....... ) 


இலையுதிர்ந்த மரமதைப்போல்‌ 

நான்‌ தனியே வாடினாலும்‌ 

நிலைகுலைய விடமாட்டீர்‌ 

எனதருகில்‌ இருக்கின்றீர்‌ ம 

அச்சமில்லை அதிர்ச்சியில்லை ம 

அலைந்திடும்‌ கடலலை ஓய்ந்திடும்‌ வரையில்‌ நான்‌ 
பாடிடுவேன்‌...... ) 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 202: என்‌ தேவா உம்மைப்‌....... 


என்‌ தேவா உம்மைப்‌ பாடுவேன்‌ - இனி 
என்றென்றும்‌ ஸ்தோத்தரிப்பேன்‌ 
என்னுயிரே எந்தன்‌ இயேசுவே - முழு 
மனதால்‌ ஸ்தோத்தரிப்பேன்‌ 


எனது வலது பக்கம்‌ நீரே 

அசைக்கப்படுவதில்லை நானே 

ஸ்தோத்திரம்‌ ஸ்தோத்திரம்‌ ம 
(என்‌ தேவா உம்மைப்‌ 


செய்த நன்மைகள்‌ உலகம்‌ கொள்ளாதே 
எந்தன்‌ வாழ்வினிலே (2 

நினைத்து நினைத்து நன்றி சொல்லத்தானே 
ஆயுள்‌ போதாதே (9) 

மலர்‌ போல்‌ உதிர்கின்ற வாழ்வை 

நன்றி சொல்லி கழித்திடுவேன்‌ 


(என்‌ தேவா உம்மைப்‌ 


உண்மையாய்‌ உம்மைக்‌ கூப்பிடும்‌ போது 
நெருங்கி அருகில்‌ வந்தீர்‌ (2 
உருகி உருகி ஜெபித்திடும்போது 
உன்னத பெலன்‌ அளித்தீர்‌ (2) 
உலகத்தையே நான்‌ மறந்து 
உம்மையே நினைத்திடுவேன்‌ 
(என்‌ தேவா உம்மைப்‌ 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 203: ஸ்தோத்திரம்‌ சொல்லிப்‌....... 


ஸ்தோத்திரம்‌ சொல்லிப்‌ பாடி - இயேசுவை 
எந்நேரமும்‌ துதிப்போம்‌ 
அல்லேலூயா துதி சொல்லி - இயேசுவை 
என்றென்றும்‌ ஆர்ப்பரிப்போம்‌ 
அல்லேலூயா அல்லேலூயா ம 

(ஸ்தோத்திரம்‌ சொல்லி....... 


துதிகளின்‌ நடுவினில்‌ வாசம்‌ செய்வார்‌ 
துதிக்கின்ற உள்ளமதைத்‌ தேடி வருவார்‌ 
துதிகளை நாவினில்‌ நிரம்பச்‌ செய்வார்‌ 
ஸ்தோத்திர பலியினால்‌ மகிமைப்படுவார்‌ 
இயேசுவின்‌ நாமத்தை உயர்த்திடவே நாம்‌ 
ஒருமித்துக்‌ கூடிடுவோம்‌ (2) 
(ஸ்தோத்திரம்‌ சொல்லி....... 


துதிசெய்யத்தானே நாமும்‌ பிறந்தோம்‌ 
இதைச்‌ செய்ய ஏனோ தினமும்‌ மறந்தோம்‌ 
துதியுடன்‌ இசையை முழங்கச்‌ செய்வோம்‌ 
தூதரை விட நாம்‌ எழும்பி துதிப்போம்‌ 
ஆர்ப்பரித்தே அவர்‌ நாமத்தையே 
துதி பாடி கொண்டாடிடுவோம்‌ (8) 

(ஸ்தோத்திரம்‌ சொல்லி....... 


தேவனின்‌ நாமம்‌ மகிமைப்‌ படவே 
ஸ்தோத்திரத்தாலே கிருபை பெருகும்‌ 
உதடுகள்‌ கனியே ஸ்தோத்திர பலியே 
உயிருள்ள வரையே நாவில்‌ சொல்லியே 
நடனத்திலே புது பாட்டினிலே நாம்‌ 
கர்த்தரைத்‌ துதித்திடுவோம்‌ (2) 
(ஸ்தோத்திரம்‌ சொல்லி....... 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 204: நீரன்றி வேறில்லை ஐயா....... 


நீரன்றி வேறில்லை ஐயா 
எல்லாமே நீர்‌ தானே 
உடலும்‌ உள்ளமெல்லாம்‌ உயிரெல்லாம்‌ நீர்‌ தானே 


நீரன்றி வேறில்‌ை 


8 


உம்மை நாடி நாடி தினம்‌ 
பாடி பாடி மகிழ்வேன்‌ 


உந்தன்‌ பாதம்‌ தேடி தினம்‌ 
ஓடு. ஓடி வருவேன்‌ 
நீரன்றி வேறில்‌ை 


8 


துன்ப வேளையில்‌ வேண்டிடும்போது 
நல்ல துணை நீரே 
தாங்கா துயரில்‌ தவித்திடும்போது 
தாங்கும்‌ பெலன்‌ நீரே ம்‌ 
எந்தக்‌ காலத்திலும்‌ உம்மை ஸ்தோத்தரிப்பேன்‌ 
எந்த வேளையிலும்‌ நினைப்பேன்‌ 
ஒரு இமைப்பொழுதும்‌ உம்மை மறந்திடாமல்‌ 
என வாழ்வினில்‌ இனி 
உம்மை நாடி நாடி 


பாவ பாதையில்‌ பாரினில்‌ அலைய 
தேடி வந்தவரே 
பாவி எனக்காய்‌ சிலுவையில்‌ தொங்கி 
வாழ்வு தந்தவரே (6) 
உயிருள்ளவரை என்‌ உன்னதரை 
உயிரோடு கலந்திடுவேன்‌ 
இரவும்‌ பகலும்‌ இதயம்‌ நிறுத்தி 
இசை கானம்‌ பாட 
உம்மை நாடி நாடி 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 205: கர்த்தருக்குள்‌ எப்பொழுதும்‌........ 


கர்த்தருக்குள்‌ எப்பொழுதும்‌ சந்தோசமாயிருங்கள்‌ 
சந்தோசமாயிருங்கள்‌ 
ஒன்றுக்கும்‌ நீங்கள்‌ கவலைப்படாமல்‌ 


தேவனுக்குத்‌ தெரிவியுங்கள்‌ 


குர்த்தருக்குள்‌........ 


இயேசு நல்லவர்‌ அன்பு உள்ளவர்‌ 
மனதுருக்கம்‌ உடையவரே 
எங்கள்‌ ஜெபங்களை அவர்‌ கேட்பவர்‌ 
பதில்‌ நிச்சயம்‌ தருவாரே ம்‌ 
கார்த்தருக்குள்‌........ 


எல்லா புத்திக்கும்‌ மேலான 
தேவசமாதானம்‌ இருதயத்தை 
இயேசு கிறிஸ்துவின்‌ சிந்தையால்‌ 
நம்மை நிரப்பி காத்துக்கொள்ளும்‌ (9 
கார்த்தருக்குள்‌....... ) 


இயேசுவானவர்‌ மகிமையின்‌ 
நம்பிக்கை நமக்குள்ளே 
அவர்‌ இருப்பதால்‌ பயம்‌ இல்லையே 
தேவன்‌ என்‌ துணையே ம்‌ 
கார்த்தருக்குள்‌....... ) 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 206: நெஞ்சமெல்லாம்‌ நீரே நிநை........ 


நெஞ்சமெல்லாம்‌ நீரே நிறைந்திருப்பீர்‌ தேவா 
எண்ணி மகிழ்வேனே உமது அன்பை 
என்றும்‌ மறவேனே உமது அன்பை 


நெஞ்சமெல்லாம்‌........ ) 


நீரோடை வாஞ்சிக்கும்‌ மான்களைப்‌ போலவே 

கர்த்தரின்‌ சமூகத்தைத்‌ தேடிடுவேண்‌ (2) 

காலையும்‌ மாலையும்‌ தேவனின்‌ பிரசன்னம்‌ 

என்னை நிரப்பும்‌ மகிமையே 2) 
நெஞ்சமெல்லாம்‌........ 


எண்ணில்‌ அடங்காத நன்மைகள்‌ எனக்கு 

செய்தவரே உம்மை துதித்திடுவேன்‌ (2) 

இராச்சாமத்திலும்‌ விழிப்புடன்‌ இருப்பேன்‌ 

நேசரின்‌ வருகைக்காய்‌ காத்திருப்பேன்‌ (2) 
நெஞ்சமெல்லாம்‌....... ) 


மன்னவரின்‌ லோகம்‌ நான்‌ மலரடி சேர 

எண்னை வழிநடத்தும்‌ உமது வேதம்‌ (2) 

சொன்ன மொழி யாவும்‌ என்னில்‌ நிறைவேறும்‌ 

சத்திய வார்த்தைகள்‌ நிச்சயமே (2 
நெஞ்சமெலலாம்‌....... ) 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 207: இயேசுவின்‌ நாமத்தை....... 


இயேசுவின்‌ நாமத்தை ஸ்தோத்தரிப்பேன்‌ 
ஸ்தோத்தரிப்பேன்‌ 

என்ன வந்தாலும்‌ அஞ்சிடேன்‌ நான்‌ 
ஸ்தோத்தரிப்பேன்‌ 


(இயேசுவின்‌ நாமகத்‌........ 


தேவன்‌ பாதம்‌ அமர்ந்து அவர்‌ வார்த்தைகள்‌ கேட்பேன்‌ 
தினமும்‌ அவரின்‌ முகத்தின்‌ தரிசனம்‌ டெறுவேண்‌ (2) 
இயேசு ராஜனே என்‌ இதய கீதமே 
நேசரின்‌ அன்பை எந்நாளும்‌ பாடுவேன்‌ (8) 

இயேசுவின்‌ நாமத்‌........ ) 


தேவா உந்தன்‌ கிருபை அது எனக்கும்‌ போதுமே 

என்னை வழிநடத்தும்‌ உமது கரமே (2) 

உமது கண்களில்‌ நான்‌ இரக்கம்‌ பெற்றேனே 

என்‌ ஆயுள்‌ முழுவதும்‌ சங்கீதம்‌ பாடுவேன்‌ (2) 
(இயேசுவின்‌ நாமழத்‌........ 


மனமோ தளராது தேவமகிமையைப்‌ புகழ்வேன்‌ 

சந்தோஷம்‌ மகிழ்ச்சி அதனால்‌ அடைவேன்‌ (9) 

இயேசு தேவனே என்னில்‌ உயிர்‌ வாழ்கிறார்‌ 

அவர்‌ பிரசன்னத்தால்‌ நானும்‌ பிரகாசிப்பேன்‌ 2) 
(இயேசுவின்‌ நாமத்‌........ 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 208: மாற்றினார்‌ என்னை....... 


மாற்றினார்‌ என்னை மாற்றினார்‌ மகா தேவனே ம 

தன்னைப்போல்‌ மாற்றினார்‌ 

தேவசாயலாக்கினார்‌ யேகோவா தேவனே 
மாற்றினார்‌ 


மண்ணில்‌ இருந்து என்னை எடுத்து 
ஜவ சுவாசம்‌ தந்தாரே 

ஜீவாத்துமா நான்‌ அனேனே 

புது ஜீவன்‌ ஆனேனே ம்‌ 


மாற்றினார்‌ 


விண்ணில்‌ இருந்து மண்ணில்‌ இறங்கி 
தேடி வந்த தெய்வமே 

நித்திய ஜவனைத்‌ தந்தாரே 

அன்பு இயேசு இராஜனே (4) 


மாற்றினார்‌ 


கண்ணீர்‌ ஜெபத்தில்‌ என்னை நினைத்து 
இரத்தம்‌ சிந்திய இரட்சரே 
இரட்சிப்பின்‌ அன்பைப்‌ பாடுவேன்‌ 
பரிசுத்தம்‌ அனவரே ய) 


மாற்றினார்‌ 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 209: தூக்கி எருத்து என்னை....... 


தூக்கி எடுத்து என்னை அழைத்த 
தூயவரை நான்‌ பாடுவேன்‌ 
தூயவரை நான்‌ பாடுவேன்‌ 


உலகத்தின்‌ பாதையிலே 

நான்‌ ஓடினேன்‌ ஓட்டமாக (2 
சிலுவை சுமந்தவர்‌ என்னை 
அழைத்ததும்‌ திரும்பி வந்தேன்‌ 9) 


உலகத்தை சார்ந்திருந்தேன்‌ 

என்‌ உறவை நம்பிருந்தேன்‌ (2) 
அவர்‌ குரல்‌ கேட்டவுடன்‌ 

நான்‌ எல்லாமே மறந்துவிட்டேன்‌ (3 


இதுவரை காத்து வந்தீர்‌ 

என்னை இனிமேலும்‌ நடத்திடுவீர்‌ 6) 
செழிப்பாய்‌ மாற்றிடுவார்‌ 

நான்‌ களிகூர்ந்து துதித்திடுவேன்‌ (2) 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 210: பயப்படாதே என்று சொன்ன....... 


பயப்படாதே என்று சொன்ன தேவனே 
என்‌ பயத்தைப்‌ போக்குமே 

கலங்காதே என்றுரைத்த தேவனே 

என்‌ கண்ணீரைத்‌ துடைத்திடுமே ம்‌ 
அல்லேலூயா ஸ்தோத்திரம்‌ 
அல்லேலூயா ஸ்தோத்திரம்‌ (2) 


திசையறியாது தியங்கும்‌ ஓர்‌ படகு நான்‌ 

கலங்கரை விளக்காய்‌ திசை காட்டும்‌ ஐயா (2) 

திகையாதே என்றுரைத்தர்‌ ம - அப்பா 

நீரே என்‌ அடைக்கலம்‌ அறிந்தேனைய்யா ம 
பயப்படாதே என்று....... 


பெலவீனத்தில்‌ என்‌ பலன்‌ பூரணமாய்‌ விளங்கும்‌ என்றீர்‌ 
என்‌ கிருபை உனக்குப்‌ போதும்‌ என்றரே (2 
எப்‌ பக்கம்‌ நோக்கினும்‌ துன்பம்‌ சூழினும்‌ ம 
உம்‌ பாதம்‌ ஓன்றை என்‌ தஞ்சம்‌ ம 
(பயப்படாதே என்று...... ) 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 211: என்‌ ஆண்டவா இயேசு தேவா....... 


என்‌ அண்டவா இயேசு தேவா 

உம்மண்டை நான்‌ வந்து நிற்பேன்‌ 

எந்‌ நாளுமே தங்கி நிற்பேன்‌ 

பூமியில்‌ வாழ்ந்திட உம்மண்டை நான்‌ வந்து நிற்பேன்‌ 
எந்‌ நாளுமே தங்கி நிற்பேன்‌ 


என்‌ அண்டவா இயேசு தேவா........ 


பாவத்திற்கு நான்‌ மரித்தேனே 
சிலுவையில்‌ கன்‌ (2) 
எந்நேரமும்‌ ஓ... ஓ... ஓ.... 
எக்காலமும்‌ ஓ... ஓ... ஓ.. 
எந்நேரமும்‌ நான்‌ உம்மைத்‌ துதிப்பேன்‌ 
எக்காலமும்‌ நான்‌ உம்மைப்‌ போற்றுவேன்‌ 
என்‌ அண்டவா....... 


நானே வழியும்‌ சத்தியமும்‌ 
ஜீவனுமாய்‌ இருக்கிறேன்‌ (2) 
ஏன்று சொன்ன ஓ... ஓ... ஓ... 
என்‌ தேவனே ஓ... ஓ... ஓ.... 
எண்று சொன்ன உம்மைத்‌ துதிப்பேன்‌ 
என்‌ தேவனே உம்மைப்‌ போற்றுவேன்‌ 
என்‌ அண்டவா....... 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 212: பாருங்கள்‌ அல்லேலூயா கூருங்கள்‌....... 


பாடுங்கள்‌ அல்லேலூயா கூடுங்கள்‌ சபைதனில்‌ 

எல்லோரும்‌ கைதட்டி நடமாடி உற்சாகத்தோடு 

பாடுங்கள்‌ அல்லேலூயா கூடுங்கள்‌ சபைதனில்‌ 

கரம்‌ நீட்டி அன்பாலே அழைத்திடும்‌ நம்‌ இரட்சகரை 
பாடுங்கள்‌ அல்லேலாயா....... ) 


இந்த மா சந்தோசம்‌ உள்ளத்தின்‌ தாளம்‌ 

இயேசுவே உம்மை வாழ்த்திடும்‌ ராகம்‌ (2) 

ராகம்‌ தாளத்தோடு என்றும்‌ போற்றி 

ஓ... ஓ... இஸ்ரவேலின்‌ இராஜாவை நாம்‌ வாழ்த்தி 2 
பாடுங்கள்‌ அல்லேலாயா....... ) 


குரலை உயர்தி சந்தோஷத்தோடு 

ஸ்தோத்திரம்‌ சொல்லி தேவனைத்‌ துதி (2 

பாவ பாரம்‌ எல்லாம்‌ நீக்கி நம்மை 

ஓ... ஓ... மோட்ச வீடு சேர்த்திடுவார்‌ உண்மை (2) 
பாடுங்கள்‌ அல்லேலாயா....... ) 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 213: சபிக்கப்பட்ட சிலுவையிலே....... 


சபிக்கப்பட்ட சிலுவையிலே சர்வ வல்லவர்‌ 
தொங்குகின்றார்‌ 

பாரினைப்‌ படைத்தவர்‌ பாதங்கள்‌ ரண்டும்‌ பதிய 
வழியின்றித்‌ தொங்குகின்றார்‌ (2 

சபிக்கப்பட்ட சிலுவையிலே...... 


வார்த்தையில்‌ உலகைப்‌ படைத்தவர்‌ 
வாய்‌ திறவாத ஆட்டினைப்‌ போல்‌ 
வாரினால்‌ அடிகளை வாங்கிக்கொண்டே 
வலம்‌ வருகின்றார்‌ வீதிகளில்‌ (2) 

வலம்‌ வருகின்றார்‌ வீதிகளில்‌ 
சபிக்கப்பட்ட சிலுவையிலே..... 


வஞ்சகன்‌ கள்வன்‌ என்னிமித்தம்‌ 
வானபாராபரன்‌ அடிக்கப்பட்டார்‌ 
ஆக்கினையாம்‌ என்‌ மரணத்தையே 
ஆண்டவர்‌ இயேசுவே ஏற்றுக்கொண்டார்‌ 8) 
அண்டவர்‌ இயேசுவே ஏற்றுக்கொண்டார்‌ 
சபிக்கப்பட்ட சிலுவையிலே....... 


உணர்வில்லையோ மனம்‌ உருகலையோ 
உனக்காய்‌ உத்தமர்‌ நொறுக்கப்பட்டார்‌ 
உதிரத்தால்‌ உன்னைக்‌ கழுவிக்கொண்டே 
ஒன்றும்‌ வேண்டாம்‌ உந்தனைத்‌ தா (2 
ஒன்றும்‌ வேண்டாம்‌ உந்தனைத்‌ தா 
சபிக்கப்பட்ட சிலுவையிலே... 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 214: பாருவோம்‌ நம்‌ தேவனை....... 


பாடுவோம்‌ நம்‌ தேவனை 
புதுப்‌ பாடல்‌ பாடியே (2 
அவர்‌ நல்லவர்‌ நன்மை செய்பவர்‌ சர்வ வல்லவர்‌ 
அவர்‌ அதிசயமானவர்‌ ம 


பாடுவோம்‌ நம்‌ தேவனை....... 


சகல ஜனமே கைகொட்டி கர்த்தரை 
கெம்பரமாய்‌ பாடுவோம்‌ 
சுரமண்டலம்‌ மேளதாளங்கள்‌ 
முழங்கியே துதித்திடுவோம்‌ 
தாழ்வில்‌ நம்மை நினைத்தாரே 
பேர்‌ சொல்லியே அழைத்தாரே (2 
பாடுவோம்‌ நம்‌ தேவனை....... 


கர்த்தர்‌ நல்லவர்‌ அவர்‌ கிருபை என்றும்‌ 
உள்ளதென்றே சொல்லுவோம்‌ 
அவர்‌ கிருபை மாறாதது 
என்றென்றும்‌ நிலையானது 
காலைதோறும்‌ புதிதானது 
நம்மை விட்டு விலகாதது (2 
பாடுவோம்‌ நம்‌ தேவனை....... 


அப்பா பிதாவே என்றே அழைக்கும்‌ 
பாக்கியம்‌ கொடுத்தாரே 
அவர்‌ பிள்ளையாய்‌ நாம்‌ மாறிட 
கிருபையும்‌ பொழிந்தாரே 
பாவங்களை மன்னித்தாரே 
பரிசுத்தமாய்‌ மாற்றினாரே (2) 
பாடுவோம்‌ நம்‌ தேவனை....... 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 215: ஜீவனுள்ள நாட்களெல்லாம்‌........ 


ஜீவனுள்ள நாட்களெல்லாம்‌ 
இயேசுவுக்காய்‌ வாழ்வோம்‌ 
இருப்பதுவோ ஒரு வாழ்வு - அதை 
அவருக்கு கொடுத்திடுவோம்‌ ம்‌ 


வாழ்ந்திடுவோம்‌ நாம்‌ வாழ்ந்திடுவோம்‌ 
இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம்‌ (9) 


ஜீவனுள்ள நாட்களெல்லாம்‌ 


இயேசுவும்‌ தனக்காய்‌ வாழாமல்‌ - அவர்‌ 
நமக்காய்‌ தானே வாழ்ந்தாரே 

உயிரையும்‌ கூட நமக்குத்‌ தந்தாரே 
இதற்கு பதிலாய்‌ என்ன செய்வோமே 
நாமும்‌ வாழ்ந்திடுவோம்‌ - இயேசுவுக்காய்‌ 


(ஜீவனுள்ள நாட்களெல்லாம்‌ 


ஊழியம்‌ செய்வது பாக்கியமே - அதின்‌ 
பலனோ இன்று நாம்‌ அறியோமே 
கர்த்தர்‌ ஒர்‌ நாள்‌ வந்திடுவாரே 

அன்று இதன்‌ பலன்‌ கொண்டு வருவாரே 
கண்டு மகிழ்ந்திடுவோம்‌ - துள்ளிடுவோம்‌ 


ஜீவனுள்ள நாட்களெல்லாம்‌ 


யாரோ செய்யட்டும்‌ எனக்கென்ன - நான்‌ 
நலமாய்‌ இருந்தால்‌ அதுபோதும்‌ 
என்றே சுயமாய்‌ வாழ்வதினாலே 
பின்னால்‌ நீயும்‌ வருந்திடுவாயே 
என்று உணர்வாயோ - இன்றே வா 
ஜீவனுள்ள நாட்களெல்லாம்‌ 


உலகத்தையே சொந்தமாக்கினாலும்‌ 

அதினாலே லாபம்‌ ஒன்றுமில்லையே 

இயேசுவுக்காய்‌ நீ எதை செய்தாயோ - அதுவே 

உனக்கு உதவிடும்‌ என்றும்‌ 

ஓயாது உழைத்திடுவோம்‌ - இயேசுவுக்காய்‌ 
ஜீவனுள்ள நாட்களெல்லாம்‌ 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 216: மேசியா இயேசு நாஜா........ 


மேசியா இயேசு ராஜா 

அவர்‌ மீண்டும்‌ வருகிறார்‌ 

எந்தன்‌ அவல்‌ தீர்க்க 

அவர்‌ சீக்கிரம்‌ வருகிறார்‌ 

அவர்‌ முகமே நான்‌ கண்டிடுவேன்‌ 

அவரோடு நானும்‌ சென்றிடுவேன்‌ 

மகிமை மகிமை அந்த நாள்‌ மகிமை 


மேசியா இயேசு ராஜா....... 


தேவனின்‌ வருகையில்‌ என்‌ துக்கமெல்லாம்‌ 
சந்தோஷமாகவே மாறியே போகும்‌ 
தேவனுக்காய்‌ பட்ட பாடுகளெல்லாம்‌ 
மகிமையாய்‌ அன்று மாறிடுமே 
இனறு காணும்‌ பாடுகள்‌ இனிமேல்‌ வருகின்ற 
மகிமைக்கு ஈடாய்‌ அகுமோ 

மேசியா இயேசு ராஜா....... 


இயேசுவுக்காய்‌ நான்‌ காத்திருக்கின்றேன்‌ 
ஆயத்தமாய்‌ எதிர்‌ பார்த்திருக்கின்றேன்‌ 
இனியும்‌ தாமதம்‌ செய்யாரே - அவர்‌ 
சொன்னபடி வந்திடுவார்‌ - அந்த 
நாளில்‌ அவரை கண்டு நானும்‌ 
ஆடுவேன்‌ பாடுவேன்‌ துள்ளுவேன்‌ 
மேசியா இயேசு ராஜா....... 


எனக்காவே இரத்தம்‌ சிந்தின கரத்தை 
கண்டு ஆயிரம்‌ முத்தங்களிடணும்‌ 
சிலுவை சுமந்து நடந்த பாதம்‌ 
விழுந்து நன்றி சொல்லிடணும்‌ 
இந்த தியாகம்‌ செய்த அன்பு முகமே 
காண ஏங்குகின்றேன்‌ 
மேசியா இயேசு ராஜா....... 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 217: பிதாவே நன்றி சொல்கிறோம்‌...... 


பிதாவே நன்றி சொல்கிறோம்‌ 
இயேசுவே நன்றி சொல்கிறோம்‌ (8) 
தூய அவியே எங்கள்‌ தெய்வமே 
நன்றி சொல்கிறோம்‌ 
துதி அராதனை செய்கிறோம்‌ ம 
பிதாவே நன்றி சொல்கிறோம்‌....... 


தேவன்‌ அருளிய சொல்லி முடியா 
ஈவுக்கு ஸ்தோத்திரம்‌ 
நீர்‌ செய்த எல்லா நன்மைக்கும்‌ 
ஸ்தோத்திரம்‌ ஸ்தோத்திரமே 
எண்ணி முடியா அதிசயங்கள்‌ 
செய்தவரே ஸ்தோத்திரமே (9) 
பிதாவே நன்றி சொல்கிறோம்‌....... 


நேசரே என்மேலே என்றும்‌ 
பிரியம்‌ வைத்தீரே 
அகலம்‌ அழம்‌ எந்த அளவுமில்லா 
அன்பு காட்டினீரே 
இரகத்திலும்‌ கிருபையிலும்‌ 
அனுதினமும்‌ முடிகட்டினீரே (2 
பிதாவே நன்றி சொல்கிறோம்‌....... 


கடந்த நாட்களில்‌ கண்மணிபோல 
பாதுகாத்தீரே 
சோதனையில்‌ என்னை தேற்றியே 
தைரியப்படுத்தினீரே 
தீராத நோய்களெல்லாம்‌ 
தழும்புகளால்‌ சுகப்படுத்தினீரே 2 
பிதாவே நன்றி சொல்கிறோம்‌....... 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 218: ஆவியோரும்‌ உண்மையோரும்‌....... 


அவியோடும்‌ உண்மையோடும்‌ 
ஆண்டவரை தொழுதிடுவோம்‌ (9) 
பரிசுத்த அலங்காரத்துடனே நாமும்‌ 
பரிசுத்தரை தொழுவோமே (2) 
அவியோடும்‌ உண்மை....... 


நடுக்கத்தோடும்‌ பயபக்தியோடும்‌ 
கர்த்தரில்‌ களி கூறுவோம்‌ 
பணிந்து குனிந்து தலைகள்‌ தாழ்த்தி 
பாதம்‌ பணிந்திடுவோம்‌ 
அவர்‌ பரிசுத்தர்‌ பரிசுத்தர்‌ பரிசுத்தரே 
பரிசுத்தரிடம்‌ பாவமில்லையே அவர்‌ 
பரிசுத்தம்‌ எனக்கில்லையே 
அவியோடும்‌ உணமை....... 


ஆர்வத்தோடும்‌ அனந்தத்தோடும்‌ 

சந்நிதி வாருங்களே 

கர்த்தரே தேவன்‌ மகாராஜன்‌ 

என்றே சொல்லுங்களே 

அவர்‌ வாசலில்‌ துதியோடும்‌ புகழ்ச்சியோடும்‌ 
வந்து கீர்த்தனம்‌ பண்ணுங்களே 

துதி பலிகளை செலுத்துங்களே 


அவியோடும்‌ உண்மை....... 


உதட்டிலலல உள்ளத்திலிருந்து 

ஸ்தோத்திர பலியிடுவோம்‌ 

ஒன்று கூடி ஒரு மனமாய்‌ 

பாடி புகழ்ந்திடுவோம்‌ 

அவரே தேவன்‌ நாம்‌ அவர்‌ ஆடுகளே 

அவர்‌ சத்தியம்‌ மேய்ந்திடுவோம்‌ 

அதில்‌ என்றென்றும்‌ நிலைத்திருப்போம்‌ 
அவியோடும்‌ உண்மை....... 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 219: உம்‌ சிலுவையே தான்‌......... 


உம்‌ சிலுவையே தான்‌ என்‌ மோட்சம்‌ 
உம்‌ நிழலிலேதான்‌ என்‌ ஜீவியம்‌ (2) 
உம்‌ சிலுவையே தான்‌....... 


என்‌ கண்மணியாய்‌ இருக்கின்றார்‌ 
என்தன்‌ மனதின்‌ வாஞ்சைகளும்‌ நீர்‌ 
உம்‌ ரத்தம்‌ தந்து என்னைக்‌ கொண்டீர்‌ ம்‌ 
எனவே நித்தம்‌ வணங்குவேன்‌ உம்மை ம 
உம்‌ சிலுவையே தான்‌....... 


சர்வ லோகத்தின்‌ பாவம்‌ போக்க 

தேவா நீரே பலியானீரே 

எந்தன்‌ இதயத்தைப்‌ படைக்கின்றேன்‌ நான்‌ ம்‌ 
பரிபூர்ண சாந்தி தந்தென்னை ஆளும்‌ ம 


உம்‌ சிலுவையே தான்‌....... 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 220: உலகில்‌ மாறா அன்பு....... 


உலகில்‌ மாறா அன்பு ஓன்று 
அது இயேசுவிடம்‌ நாம்‌ கண்ட அன்பு 
அது இயேசு அன்பு அது இயேசு அன்பு 
கல்வாரி சிலுவை தந்த அன்பு 
உலகில்‌ 


உலக வாழ்வு வெறுத்த அன்பு 
உண்மையின்‌ இரகசியம்‌ தெரிந்த அன்பு (2) 
இருண்ட வாழ்வில்‌ ஒளிர்ந்த அன்பு ம்‌ 
வறண்ட வாழ்வு செழித்த அன்பு ம 
அது இயேசு அன்பு அது இயேசு அன்பு 
கல்வாரி சிலுவை தந்த அன்பு 

உலகில்‌ 


நித்திய வாழ்வு தந்த அன்பு 
நித்தமும்‌ எம்மை காக்கும்‌ அன்பு (2) 
வாழ்வில்‌ வெற்றி தந்த அன்பு ம்‌ 
வல்லவர்‌ எனறும்‌ காக்கும்‌ அன்பு ம 
அது இயேசு அன்பு அது இயேசு அன்பு 
கல்வாரி சிலுவை தந்த அன்பு 
உலகில்‌ 


கருணையுள்ளம்‌ கொண்ட அன்பு 
கண்மணி போலக்‌ காக்கும்‌ அன்பு (2) 
கனிதரும்‌ கொடியாய்‌ படர்ந்த அன்பு ம்‌ 
கரும்பாய்‌ என்றும்‌ இனிக்கும்‌ அன்பு ம 
அது இயேசு அன்பு அது இயேசு அன்பு 
கல்வாரி சிலுவை தந்த அன்பு 


(உலகில்‌ 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 221: பேசும்‌ தெய்வம்‌....... 


பேசும்‌ தெய்வம்‌ நர்‌ 
பேசாத கல்லோ மரமோ நீர்‌ அல்ல 
பேசும்‌ தெய்வம்‌ நீர்‌ 


இயேசுவே இயேசுவே இயேசுவே இயேசுவே ம 


என்னைப்‌ படைத்தவர்‌ நீர்‌ 

என்னை வளர்த்தவர்‌ நீர்‌ 2 

என்‌ பாவம்‌ நீக்கி என்னைக்‌ குணமாக்கி 
என்னோடிருப்பவர்‌ நீர்‌ 2 


இயேசுவே இயேசுவே இயேசுவே இயேசுவே ம 


என்‌ குடும்ப வைத்தியர்‌ நீர்‌ 
ஏற்ற நல்‌ ஒளைஷதம்‌ நீர்‌ (2) 
எந்தன்‌ வியாதி பெலவீனங்களில்‌ 
என்னோடிருப்பவர்‌ நீர்‌ 2 


இயேசுவே இயேசுவே இயேசுவே இயேசுவே ம 


எனக்காய்‌ வருபவர்‌ நர்‌ 

என்‌ கண்ணர்‌ துடைப்பவர்‌ நீர்‌ (2) 
எல்லாம்‌ முடித்து சீயோனில்‌ சேர்த்து 
என்னோடிருப்பவர்‌ நீர்‌ 6) 


இயேசுவே இயேசுவே இயேசுவே இயேசுவே ம 
(பேசும்‌ தெய்வம்‌ நர்‌....... 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 222: நீர்‌ செய்த உபகாரங்களு...... 


நீர்‌ செய்த உபகாரங்களுக்காய்‌ 

நான்‌ என்ன செலுத்திடுவேன்‌ ? (2 

ஆயிரம்‌ ஆடுகளா? பதினாயிரம்‌ காளைகளா? ம 
நீர்‌ செய்த உபகாரங்களுக்காய்‌ 


நாண்‌ என்ன செலுத்திடுவேன்‌....? 


ஆயிரம்‌ நதிபோல பாய்கின்ற தைலத்தை 
உம்மில்‌ ஊற்றினால்‌ போதுமா ? (3 
கற்பக்‌ கனியான என்‌ நேசபுத்திரனை 
உமக்கீர்ந்தாலும்‌ போதுமா ? (2) 

நீர்‌ செய்த உபகாரங்களுக்காய்‌ 


நாண்‌ என்ன செலுத்திடுவேன்‌..... 


மரண தண்டனை தீர்க்கவே எனக்காய்‌ 
மரித்தீரே திருச்சிலுவையில்‌ (9) 
இரக்கம்‌ காட்டி உம்‌ நல்ல பாதையில்‌ 
நடத்திடும்‌ என்‌ இயேசுவே (2 


நீர்‌ செய்த உபகாரங்களுக்காய்‌ 


நான்‌ என்ன செலுத்திடுவேன்‌..... 


நொறுங்குண்ட இதயத்தை பலி யாகமாக 
நான்‌ இன்றே படைக்கிறேன்றேனே (2 
இரட்சிப்பின்‌ பாத்திரத்தை என்‌ கையில்‌ ஏந்தி 
அனுதினம்‌ பின்செல்லுவேன்‌ (2) 


நீர்‌ செய்த உபகாரங்களுக்காய்‌ 

நான்‌ என்ன செலுத்திடுவேன்‌ ? (2 

ஆயிரம்‌ ஆடுகளா? பதினாயிரம்‌ காளைகளா? ம 
நீர்‌ செய்த உபகாரங்களுக்காய்‌ 

இதயத்தை தந்தம்‌ செய்வேன்‌ ம்‌ 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 223: ஆராதனை என்றும்‌...... 


ஆராதனை என்றும்‌ ஆராதனை 
ஆராதனை என்றும்‌ ஆராதனை 

தேவாதி தேவனே தேடி வந்த இயேசுவே ம 
ஆராதனை என்றும்‌ ஆராதனை ம 


மகிமை துறந்து வந்தீர்‌ - எமக்கு 
மறுவாழ்வு தந்திடவே (9) 
மங்காது உம்‌ நாமமே - தினம்‌ 
போற்றுவோம்‌ போற்றுவோமே (2) 
(ஆராதனை என்றும்‌ ஆராதனை... 


சிந்திய திரு இரத்தத்தால்‌ - என்‌ 
பாவம்‌ போக்கி விட்டீர்‌ (2) 
ஆயிரம்‌ நாவு போதுமோ - என்‌ 
இரட்சகரே உம்மை வாழ்த்த (2) 
(ஆராதனை என்றும்‌ ஆராதனை... 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 224: நான்‌ பாவிதான்‌ ஆனாலும்‌....... 


நான்‌ பாவி தான்‌ 
அனாலும்‌ நீர்‌ இரத்தம்‌ சிந்தினீர்‌ 
இனறு உம்‌ பிள்ளை நான்‌ - இயேசைய்யா 
இனறு உம்பிள்ளை நான்‌ 
நான்‌ பாவி தான்‌..... 


கல்வாரியின்‌ மலைமீதிலே 
உம்‌ பாடுகள்‌ எனக்காகத்தாண்‌ (2) 
உம்‌ கை காலிலே காயம்‌ எல்லாம்‌ 
நான்‌ செய்த பாவம்‌ ஐய்யா (3 
நான்‌ பாவி தான்‌..... 


கன்னங்களில்‌ வழிந்தோடிடும்‌ 
கண்ணரும்‌ எனக்காகத்தான்‌ (2) 
உம்‌ கை காலிலே வழிந்தோடிடும்‌ 
திரு இரத்தம்‌ எனக்காகத்தான்‌ (2) 
நான்‌ பாவி தான்‌..... 


மூன்றாணியால்‌ என்‌ பாவங்கள்‌ 
சுமந்து தர்த்தரைய்யா (2) 
மூன்றாம்‌ நாளில்‌ எனக்காகவே 
உயிரோடு எழுந்தீரைய்யா (2 
நான்‌ பாவி தான்‌..... 


நான்‌ பாவி அல்ல 

எனக்காகத்‌ திரு இரத்தம்‌ சிந்தினீர்‌ 

இனறு உம்‌ பிள்ளை நான்‌ - இயேசைய்யா 
என்றும்‌ உம்‌ பிள்ளை நான்‌ 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 225: ஆராதனை ஆராதனை......... 


ஆராதனை அராதனை அவியோடு அராதிக்கிறோம்‌ 
ஆராதனை ஆராதனை உண்மையோடு ஆராதிக்கிறோம்‌ (2 
ஆராதனை ஆராதனை 

ஆராதனை ஆராதனை 


சத்திய தேவனே உம்மை உயர்த்தி 
தூய அவியோடு ஆராதிக்கிறோம்‌ 
நித்திய தேவனே உம்மை உயர்த்தி 
உந்தன்‌ உண்மையோடு ஆராதிக்கிறோம்‌ (4) 
ஆராதனை ஆராதனை 
ஆராதனை ஆராதனை 
(ஆராதனை ஆராதனை...) 


யேகோவாயீரே பார்த்துக்கொள்வர்‌ 
தூய அவியோடு ஆராதிக்கிறோம்‌ 
யேகோவாநிசியே வெற்றி தருவீர்‌ 
உந்தன்‌ உண்மையோடு ஆராதிக்கிறோம்‌ ம்‌ 
ஆராதனை ஆராதனை 
ஆராதனை ஆராதனை 
(ஆராதனை ஆராதனை...) 


யேகோவா ரூபா நல்மேய்ப்பரே 
தூய அவியோடு ஆராதிக்கிறோம்‌ 


யேகோவா ராப்பா சுகம்‌ தருவீர்‌ 
உந்தன்‌ உண்மையோடு ஆராதிக்கிறோம்‌ (6 


(ஆராதனை ஆராதனை...) 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 226: உன்னை அதிசயம்‌........ 


உன்னை அதிசயம்‌ காணச்‌ செய்வேன்‌ 
நீ அற்புதம்‌ கண்டிடுவாய்‌ (2 
என்று வாக்களித்தார்‌ தேவன்‌ 
இனறு நிறைவேற்ற வந்துவிட்டார்‌ (2) 


(உன்னை... 


வழி திறக்கும்‌ அதிசயம்‌ நடந்திடுமே 
செங்கடலும்‌ பிளந்தே வழிவிடுமே (2) 
தடைகளெல்லாம்‌ தகர்ந்தே போகுமே 
இடைஞலெல்லாம்‌ இன்றே மறைந்திடுமே (2) 


(உன்னை 


குறைகளெல்லாம்‌ நிறைவாகும்‌ அதிசயமே 
இறைமகனாம்‌ இயேசுவால்‌ நடந்திடுமே (8) 
வாதையெல்லாம்‌ மறைந்தே போகுமே 
பாதையெல்லாம்‌ நெய்யாய்ப்‌ பொழிந்திடுமே (2) 


(உன்னை... 


வழி நடத்தும்‌ அதிசயம்‌ நடந்திடுமே 
காரிருளில்‌ பேரொளி வீசிடுமே ) 
வனாந்திரமே வழியாய்‌ வந்தாலும்‌ 
வல்லவரின்‌ கரமே நடத்திடுமே (2 


(உன்னை... 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 227: கேருபீன்‌ சேராபீன்கள்‌...... 


கேருபன்‌ சேராபீன்கள்‌ ஓய்வின்றி உமைப்போற்றுதே 


பூலோக திருச்சபையெல்லாம்‌ ஓய்வின்றி உமைப்போற்றி 


நீர்‌ பரிசுத்தர்‌ பரிசுத்தர்‌ பரிசுத்தர்‌ 
எங்கள்‌ பரலோக ராஜாவே 

இந்த வானம்‌ பூமி உள்ளோர்‌ யாவும்‌ 
உந்தன்‌ நாமத்தை உயர்த்தட்டுமே ம்‌ 


பூமி அனைத்திலும்‌ உந்தன்‌ மகிமை 
நிறைந்து வழிகின்றதே 
அலயத்திலும்‌ உந்தன்‌ மகிமை 
அலையலையர்‌ அசைகின்றதே 
துதி கன மகிமைக்குப்‌ பாத்திரர்‌ 
எல்லா புகழும்‌ உமக்குத்தானே (2) 
நீர்‌ பறிசுத்தர்‌..... 


வானம்‌ உமது சிங்காசனம்‌ 
பூமி உந்தன்‌ பாதபடி 
நாங்கள்‌ உந்தன்‌ தேவஅலயம்‌ 
நீர்‌ தங்கும்‌ தூயஸ்தலம்‌ 
சகலமும்‌ படைத்த எம்‌ தேவா 
நீர்‌ நித்திய சிருஷ்டிகரே (2) 
நீர்‌ பறிசுத்தர்‌..... 


பரலோகத்தில்‌ உம்மை அல்லா 
யார்‌ உண்டு தேவனே 
பூலோகத்தில்‌ உம்மைத்‌ தவிர 
வேறொரு விருப்பமில்லை 
என்றும்‌ உம்மோடு வாழ 
எம்மை உமக்காய்‌ தெரிந்தெடுத்தர்‌ (2) 
நீர்‌ பரிசுத்தர்‌... 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 228: காக்கும்‌ தெய்வம்‌....... 


காக்கும்‌ தெய்வம்‌ இயேசு இருக்க 
கலக்கம்‌ ஏன்‌ மனமே கண்ணர்‌ ஏன்‌ மனமே 
கண்ணர்‌ ஏன்‌ மனமே (9) 


இதுவரை உன்னை நடத்தின தேவன்‌ 
இனியும்‌ நடத்தி செல்வார்‌ எபிநேசர்‌ அவர்தானே (2 
எபிநேசர்‌ அவர்தானே 

காக்கும்‌ தெய்வம்‌...... 


சிலுவை சுமந்தால்‌ சுபாவம்‌ மாறும்‌ 
தெரிந்து கொள்‌ மனமே சீடன்‌ அவன்தானே (2) 
சீடன்‌ அவன்தானே 

காக்கும்‌ தெய்வம்‌...... 


பாடுகள்‌ சகித்தால்‌ பரமனின்‌ வருகையில்‌ 
கூட சென்றிடலாம்‌ பாடி மகிழ்ந்திடலாம்‌ (2 
பாடி மகிழ்ந்திடலாம்‌ 
காக்கும்‌ தெய்வம்‌...... 


காண்கின்ற உலகம்‌ நமது இல்லை 
காணாத பரலோகம்தான்‌ நமது குடியிருப்பு 6) 
நமது குடியிருப்பு 


காக்கும்‌ தெய்வம்‌...... 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 229: சிலுவை சுமந்தார்‌ உண்‌...... 


சிலுவை சுமந்தார்‌ உன்‌ ஆண்டவர்‌ 
அலைமோதும்‌ உனைத்‌ தேடி வருகிறார்‌ 
நிலையான இன்பங்கள்‌ நீ பெறவே 
பலியாகி உயிர்த்தவர்‌ அழைக்கின்றார்‌ 


நீ தேடும்‌ நிம்மதி இயேசுவில்தான்‌ 

நீ தேடும்‌ விடுதலை இயேசுவில்தான்‌ 
நீ தேடும்‌ அரோக்கியம்‌ சந்தோஷமும்‌ 
அன்பும்‌ அமைதியும்‌ இயேசுவில்தான்‌ 


பாவங்களால்‌ மன சஞ்சலமோ 
வியாதிகளால்‌ வந்த வேதனையோ 
கைவிடப்பட்டதால்‌ கலக்கமோ 


விடுவித்துக்‌ காத்திட அழைக்கிறார்‌ 


வாழ்வெல்லாம்‌ வீழ்ச்சி தோல்வியோ 
விடுதலை நீ காணாத ஏக்கமோ 
தாழாத துயரமோ கண்ணீர்தானோ 
வாழ்விக்க தம்‌ கரம்‌ நீட்டுகின்றார்‌ 


அடைக்கலம்‌ இயேசுவின்‌ பொற்கரமே 
அன்பின்‌ நெஞ்சே உன்‌ தாபரமே 
கிருபையின்‌ வேளையை உதறிடாதே 
அற்புதர்‌ உன்னை அமைக்கிறார்‌ 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 230: கலங்காதே மனமே....... 


கலங்காதே மனமே கலங்காதே 

நான்‌ உன்னுடன்‌ இருக்கையில்‌ பயமேனோ? (8) 
திகையாதே நீ கலங்கிடாதே 

நான்‌ உன்னுடன்‌ இருக்கையில்‌ பயமேனோ? (9) 


அக்கினியில்‌ நீ நடக்கும்போது 

அக்கினி ஜுவாலை அணுகாது (2) 

அற்றிடுவேன்‌ உன்னைத்‌ தேற்றிடுவேன்‌ 

காலமெல்லாம்‌ உன்னை நடத்திடுவேன்‌ 
குலங்காதே....) 


அலைபோல்‌ துன்பங்கள்‌ வந்தாலும்‌ 
தண்ணீர்கள்‌ உன்மேல்‌ புரள்வதில்லை (2 
அற்றிவேன்‌ உன்னைத்‌ தேற்றிடுவேன்‌ 
காலெமல்லாம்‌ உன்னை நடத்திடுவேன்‌ 
குலங்காதே....) 


வேதனையில்‌ நீ துடித்தாலும்‌ 
சோதனையில்‌ நீ துவண்டாலும்‌ (2) 


அற்றிவேன்‌ உன்னைத்‌ தேற்றிடுவேன்‌ 


காலெமல்லாம்‌ உன்னை நடத்திடுவேன்‌ 
குலங்காதே....) 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 231: மாறாத அன்பு மறவாத...... 


மாறாத அன்பு மறவாத அன்பு 
இயேசுவின்‌ அன்பு இதோ இதோ.... 
மாறாத அன்பு மறவாத அன்பு 
இயேசுவின்‌ அன்பு இதோ 


அன்புக்கு உயரம்‌ இல்லையே 

அன்புக்கு நீளம்‌ இல்லையே 

அன்புக்கு அகலம்‌ இல்லையே 

அன்புக்கு ஆழம்‌ இல்லையே 

இயேசுவின்‌ அன்புக்கு அழம்‌ இல்லையே ம 
இயேவின்‌ அன்புக்கு அழம்‌ இல்லையே 


(மாறாத அன்பு... 


தாய்‌ அன்பு ஒருநாள்‌ மாறிவிடும்‌ 

தந்‌ைத அன்பு ஒரு நாள்‌ விலகிவிடும்‌ 
நண்பனின்‌ அன்பு மாறிவிடும்‌ 

உலகோர்‌ அன்பு ஒருநாள்‌ அழிந்துவிடும்‌ 
இயேசுவின்‌ அன்புக்கு எல்லையில்லையே ம 
இயேசுவின்‌ அன்புக்கு எல்லையில்லையே 


மாறாத அன்பு 


தேவ அன்பு ஒருநாளும்‌ மாறாது 

தெய்வ அன்பு ஒருநாளும்‌ மறையாது (8) 
அன்பான தெய்வம்‌ இயேசுவே (2 
அன்பான தெய்வம்‌ இயேசு அல்லவா? ம்‌ 


(மாறாத அன்பு... 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 232: என்‌ வாழ்வில்‌ எல்லாமே...... 


என்‌ வாழ்வில்‌ எல்லாமே இயேசுதான்‌ 
எந்நாளும்‌ எந்நாளும்‌ இயேசுதான்‌ 2) 
என்‌ முன்னும்‌ என்‌ பின்னும்‌ இயேசுதான்‌ 


என்‌ மூச்சிலும்‌ பேச்சிலும்‌ இயேசுதான்‌ 


விண்ணிலிருந்து மண்ணில்‌ வந்தவர்‌ இயேசுதான்‌ 
என்னை மீட்கத்‌ தன்னைத்‌ தந்தவர்‌ இயேசுதான்‌ (2) 
அவர்‌ நாமம்‌ நான்‌ பாட ம 
அன்பு காட்டி அற்றல்‌ தந்தவர்‌ இயேசுதான்‌ 

என்‌ வாழ்வில்‌....) 


ஆற்றல்‌ அனைத்தும்‌ எனக்குத்‌ தந்தவர்‌ இயேசுதான்‌ 
ஆதரவாய்‌ காத்து நிற்பவர்‌ இயேசுதான்‌ (8) 
அன்புத்‌ தாயாய்‌ எனைச்‌ சேயாய்‌ ம 
காலமெல்லாம்‌ காத்துநிற்பவர்‌ இயேசுதான்‌ 

என்‌ வாழ்வில்‌....) 


வானம்‌ பூமி அள வந்தவர்‌ இயேசுதான்‌ 

வாழும்‌ யாவும்‌ வாழ்ந்திருப்பது இயேசுதான்‌ 

ஒருநாளில்‌ இவை யாவும்‌ ம 

சங்கமிக்கும்‌ சங்கொலிக்கும்‌ இயேசுதான்‌ 
என்‌ வாழ்வில்‌....) 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 233: உம்‌ பாதம்‌ பணிந்தேண்‌...... 


உம்பாதம்‌ பணிந்தேன்‌ எந்நாளும்‌ துதியே 
உம்மையன்றி யாரைப்‌ பாடுவேன்‌ - இயேசையா 
உந்தன்‌ அன்பு உள்ளம்‌ பொங்குதே ம 


பரிசுத்தமே பரவசமே 
பரனேசருளே பரம்‌ பொருளே (2 
தேடினதால்‌ கண்டடைந்தேன்‌ 
பாடிடப்‌ பாடல்கள்‌ ஈந்தளித்தீர்‌ (2) 


நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன்‌ 
நெருங்கி உதவி எனக்களித்தீர்‌ (2) 
திசைக்கெட்டெங்கும்‌ அலைந்திடாமல்‌ 
தீவிரம்‌ வந்தென்னைத்‌ தாங்குகின்றர்‌ (2) 


என்‌ இதய தெய்வமே நீர்‌ 

எனது இறைவா! ஆருயிரே 8) 
நேசிக்கிறேன்‌ இயேசுவே உம்‌ 
நேசமுகம்‌ என்று கண்டிடுவேன்‌ (2 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 234: எஜமானனே எனமானனே...... 


எஜமானனே என்‌ இயேசு ராஜனே ம்‌ 
எண்ணமெல்லாம்‌ ஏக்கமெல்லாம்‌ 

உம்‌ சித்தம்‌ செய்வதுதானே - என்‌ (2) 
எஜமானனே எஜமானனே 

என்‌ இயேசு ராஜனே 


உமக்காகத்தான்‌ வாழ்கிறேன்‌ 
உம்மைத்தான நேசிக்கிறேன்‌ (2) 
பலியாகி எனை மீட்டீரே ய 
பரலோகம்‌ திறந்தரைய்யா ம 
எஜமானனே...... 


உயிர்‌ வாழும்‌ நாட்களெல்லாம்‌ 
ஓடி ஓடி உழைத்திடுவேன்‌ - நான்‌ (2) 
அழைத்தீரே உம்‌ சேவைக்கு - என்னை ம 
அதை நான்‌ மறப்பேனோ ம 
எஜமானனே...... 


அப்பா உம்‌ சந்திதியில்தான்‌ 
அகமகிழ்ந்து களிகூருவேன்‌ (2 
எப்போது உம்மைக்‌ காண்பேன்‌ - நான்‌ ம 
ஏங்குதய்யா என்‌ இதயம்‌ ம்‌ 
எஜமானனே...... 


என்‌ தேச எல்லையெங்கும்‌ 

அப்பா நீர்‌ அள வேண்டும்‌ (2 

வறுமை எல்லாம்‌ மாறணும்‌ - தேசத்தின்‌ ம 
வன்முறை எல்லாம்‌ ஓழியணும்‌ ம 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 235: என்னவர்‌ இயேசுவே..... 


என்னவர்‌ இயேசுவே 

உம்‌ மார்பில்‌ சாய்ந்திடுவேன்‌ 
என்‌ உயிர்‌ மீட்டவரே 

உம்‌ தோளில்‌ உறங்கிடுவேன்‌ 
என்னோடென்றும்‌ இருப்பவரே 
இதயத்தில்‌ வாழ்பவரே 
என்னை என்றும்‌ காப்பவரே 
இதயம்‌ கவர்ந்தவரே 


தாயும்‌ தந்தையும்‌ வெறுத்தாலும்‌ 
தளர்ந்திடாமல்‌ சேர்த்திரே 
தோழர்‌ என்னைப்‌ பிரிந்தாலும்‌ 
பிரிந்திடாமல்‌ காத்தீரே 

நாளும்‌ நேரமும்‌ மாறிடினும்‌ 
மாறாதிருப்பீரே 

சொந்தம்‌ பந்தம்‌ விலகிடினும்‌ 
விலகாதிருப்பீரே 

தாயின்‌ கருவில்‌ தோன்றுமுன்னே 
தெரிந்தெடுத்தீர்‌ என்‌ தெய்வமே 


எந்தன்‌ வாழ்வின்‌ வாஞ்சையெல்லாம்‌ 
உந்தன்‌ முகத்தைப்‌ பார்ப்பதுதான்‌ 
எந்தன்‌ வாழ்வின்‌ ஏக்கமெல்லாம்‌ 
உம்மோடென்றும்‌ இருப்பதுதான்‌ 
மனதின்‌ பாரம்‌ போக்கிடுவீர்‌ 
மகிழ்ச்சி தந்திடுவீர்‌ 

துயரம்‌ துக்கம்‌ யாவையுமே 
நொடியில்‌ மாற்றிடுவீர்‌ 

மோட்ச லோக இன்ப வாழ்வை 


எனக்குத்‌ தருவீர்‌ என்‌ இயேசுவே 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 236: உன்னத தேதவன்‌......... 


உன்னத தேவன்‌ உன்னுடன்‌ இருக்க 
உள்ளமே கலங்காதே (2) 

அவர்‌ உள்ளவரே என்றும்‌ நல்லவரே 
நன்மைகள்‌ குறையாதே ) 


பாவத்தில்‌ இருந்த உன்னை 
பரிசுத்தமாக்கியவர்‌ (2) 
தாழ்மையில்‌ கிடந்த உன்னை 
தும்‌ தயவால்‌ தூக்கியவர்‌ (2) 


அந்நாளில்‌ தம்‌ பாதம்‌ அமர்ந்த 
அன்னாளின்‌ ஜெபம்‌ கேட்டார்‌ (8) 
அநாதையாய்‌ தவித்த அந்த 
ஆகாரின்‌ துயர்‌ தீர்த்தார்‌ (2) 


இயேசு உன்‌ முன்‌ நடந்தால்‌ நீ 
ஜோர்தானில்‌ நடந்திடலாம்‌ (2 
விசுவாசம்‌ உனக்கிருந்தால்‌ அந்த 
எரிகோவைக்‌ தகர்த்திடலாம்‌ (2) 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 237: சிலுவையே சிலுவையே...... 


சிலுவையே சிலுவையே என்‌ நேசர்‌ செய்த 
பாவம்‌ என்னவோ (2) 

பாவி நானிருக்க பரிசுத்தர்‌ 

பலியாவதோ (9) 


சிலுவையே.....) 
கன்னத்தில்‌ அறைந்த பாவியிலும்‌ 
பெரும்‌ பாவி நானல்லவா 
காட்டிக்‌ கொடுத்த யுதாசிலும்‌ 
கொடும்‌ நசன்‌ நானல்லவா ம்‌ 
சிலுவையே....... 


படைத்த நேசரை மறந்தவனாய்‌ 

என்‌ பாவத்தில்‌ நான்‌ அலைந்தேன்‌ 
பரிசுத்தர்‌ தோள்மீது பார சிலுவையை 
நானே தூக்கி வைத்தேன்‌ ம்‌ 


சிலுவையே....... 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 238: மனம்‌ இரங்கும்‌ தெய்வம்‌...... 


மனம்‌ இரங்கும்‌ தெய்வம்‌ இயேசு 
சுகம்‌ தந்து நடத்திச்‌ செல்வார்‌ (2) 


யேகோவா ராபா இன்றும்‌ வாழ்கிறார்‌ 
சுகம்‌ தரும்‌ தெய்வம்‌ இயேசு சுகம்‌ இன்று தருகிறார்‌ 
மனம்‌ இரங்கும்‌....... ) 


பேதுரு வீட்டுக்குள்‌ நுழைந்தார்‌ 

மாமி கரத்தை பிடித்துத்‌ தூக்கினார்‌ (2 
காய்ச்சல்‌ உடனே அன்று நீங்கிற்று 

அவள்‌ கர்த்தர்‌ தொண்டு செய்து மகிழ்ந்தாள்‌ (2) 


(யேகோவா ராபா...... 


குஷ்டரோகியைக்‌ கண்டார்‌ இயேசு 
கரங்கள்‌ நீட்டித்‌ தொட்டார்‌ (2) 
சித்தமுண்டு சுத்தமாகு - என்று 
சொல்லித்‌ சுகத்தைத்‌ தந்தார்‌ (2) 


(யேகோவா ராபா...... 


நிமிர முடியாத கூனி - அன்று 

இயேசு அவளைக்‌ கண்டார்‌ - (8) 

கைகள்‌ அவள்‌ மேலே வைத்தார்‌ - உடன்‌ 
நிமிர்ந்து குதிக்கச்‌ செய்தார்‌ (2) 


(யேகோவா ராபா...... 


பிறவிக்‌ குருடன்‌ பர்த்திமேயு - அன்று 
இயேசுவே இரங்கும்‌ என்றான்‌ - (2) 
பார்வை அடைந்து மகிழ்ந்தான்‌ - உடன்‌ 
இயேசு பின்னே நடந்தான்‌ (8) 
(யேகோவா ராபா...... 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 239: என்‌ உள்ளம்‌ பொங்கும்‌...... 


என்‌ உள்ளம்‌ பொங்கும்‌ துதியின்‌ சத்தங்கள்‌ 

என்‌ இயேசு ராஜா புகழைச்‌ சொல்லுமே 

கர்த்தர்‌ செய்த நன்மைகள்‌ என்னால்‌ மறக்கக்‌ கூடுமோ ம 
நாள்‌ தோறும்‌ நன்றி சொல்லுவேன்‌ ம 


வலது கரமே என்றும்‌ நன்மை செய்வாரே 
பயங்கரங்கள்‌ சூழ்ந்தாலும்‌ பாதுகாப்பாரே - கர்த்தர்‌ (2 
கூர்மையான அம்புகள்‌ சத்துரு எய்தாலும்‌ ம 

கவனமாக பாதுகாத்து என்னைக்‌ காப்பாரே ம 


சொல்ல ஆகுமே அருள்‌ ஆசி தந்தாரே 

வெல்லும்‌ வல்லமை அவர்‌ வேத வசனமே - கர்த்தர்‌ (9) 
சர்வ வல்லவர்‌ நிழலில்‌ என்றும்‌ தங்குவேன்‌ ம 
சந்தோஷ கீதங்களை என்றும்‌ பாடுவேன்‌ ம 


ஆத்ம நேசரே உம்மை அண்டிக்கொள்வேனே 

அன்புக்‌ கொண்டு எந்தனை அரவணைப்பாரே (2) 
நித்திய கன்மலை அவர்‌ நாமம்‌ பாடுவேன்‌ ம 
நன்மையினால்‌ என்னை அவர்‌ என்றும்‌ நடத்துவார்‌ ம்‌ 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 240: மதுர கீதம்‌ பாடிருவோம்‌...... 


மதுர கீதம்‌ பாடிடுவோம்‌ 

மன்னன்‌ இயேசுவின்‌ நாமத்தைப்‌ போற்றிடுவோம்‌ 
அனந்தமாக கீதங்கள்‌ பாடி 

ஆண்டவர்‌ நாமத்தை உயர்த்திடுவோம்‌ 


வானங்கள்‌ மேலாக உயர்ந்தவரை 
வாழ்த்திப்‌ புகழ்ந்து துதித்திடுவோம்‌ (2) 
இயேசுவே வாரும்‌ வாஞ்சையைத்‌ தீரும்‌ 
வார்த்தையைப்‌ பேசும்‌ வல்லமை தாரும்‌ (2 


மதுர கீதம்‌....... 
தூதர்கள்‌ போற்றும்‌ தேவன்‌ நீரே 
தீங்கொன்றும்‌ செய்யா ராஜன்‌ நீரே (2) 
தாகம்‌ தீர்க்கும்‌ ஜீவ ஊற்று 
தம்மிடம்‌ வருவோரை தள்ளாத நேசர்‌ (2) 
மதுர கீதம்‌....... 


மாந்தர்கள்‌ போற்றும்‌ ராஜன்‌ நீரே 
மரணத்தை ஜெயமாக வென்றவரே (2 
மன்னிப்பை அளித்தர்‌ மாந்தரை மீட்டீர்‌ 
மறுரூபமாக்கி மறுமையில்‌ சேர்த்தீர்‌ (2 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 241: கலங்காதே நீ கலங்காதே...... 


கலங்காதே நீ கலங்காதே 
அன்பான இயேசு உன்னை நடத்திடுவார்‌ (2 


கண்ணீர்கள்‌ யாவையும்‌ மாற்றிடுவார்‌ 
கவலைகள்‌ யாவையும்‌ நீக்கிடுவார்‌ (2) 


கலங்காதே....... ) 


அற்புதம்‌ உனக்கு செய்திடுவார்‌ 
அதிசயமாய்‌ உன்னை நடத்திடுவார்‌ (2) 


கலங்காகே....... ) 


ஒருபோதும்‌ மறவாத இயேசு உண்டு 
ஒருநாளும்‌ வெட்கப்பட்டுப்போவதில்லை (8) 


கலங்காகே....... ) 


சிலுவையின்‌ நிழலில்‌ அறுதலே 
சிலுவையின்‌ நிழலில்‌ அடைக்கலமே (2 


கலங்காதே....... ) 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 242: ஆண்டவர்‌ நல்லவர்‌...... 


ஆண்டவர்‌ நல்லவர்‌ அதிசயம்‌ செய்பவர்‌ 
அல்லேலூயா பாடுவேன்‌ - நான்‌ 
அனந்தமாய்‌ பாடுவேன்‌ 8) 


பெரிய பர்வதம்‌ போன்ற தோல்விகளையும்‌ 
சமபூமியாக்கியே ஜெயம்‌ தருவார்‌ (2) 
வழிகளை செவ்வைப்‌ படுத்துவார்‌ 
இயேசுவையே நோக்கி அமர்ந்திருந்தால்‌ (2) 


கர்த்தரைத்‌ தேடுங்கள்‌ கண்டடைவீர்கள்‌ 
அவரையே நோக்கிப்‌ பார்த்து வாழ்வினிலே (2) 
அவர்மேல்‌ நம்பிக்கை வைத்திடுங்கள்‌ 
பாக்கியவானாய்‌ மாற்றிடுவார்‌ (2) 


கர்த்தர்‌ நல்லவர்‌ ருசித்துப்‌ பாருங்கள்‌ 
கணக்கில்லா நன்மைகள்‌ செய்திடுவார்‌ (2) 
கைவிடாமல்‌ காத்திடுவார்‌ 
காலமெல்லாம்‌ உன்னை நடத்திடுவார்‌ (2) 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 243: சிலுவை சுமந்த உருவம்‌ 


சிலுவை சுமந்த உருவம்‌ 

சிந்தின இரத்தம்‌ புரண்டோடியே 
நதி போலவே பாய்கின்றதே 
நம்பி இயேசுவண்டை வா - ம்‌ 


சிலுவை 


பொல்லா உலக சிற்றின்பங்கள்‌ 

எல்லாம்‌ அழியும்‌ மாயை (2) 

காணாய்‌ நிலையான சந்தோஷம்‌ பூமியில்‌ 
கர்த்தாவின்‌ அன்பண்டைவா (3 


சிலுவை 


பாவ மனித ஜாதிகளை 

பாசமாய்‌ மீட்க வந்தார்‌ (2 
பாவப்பரிகாரி கர்த்தர்‌ இயேசு நாதர்‌ 
பாவமெல்லாம்‌ சுமந்தார்‌ (2) 


சிலுவை 


தாகம்‌ அடைந்தோர்‌ எல்லோருமே 
தாகத்தைத்‌ தர்க்க வாரும்‌ (2) 

ஜவத்‌ தண்ணரான கர்த்தர்‌ இயேசு நாதர்‌ 
ஜீவன்‌ உனக்களிப்பார்‌ (2) 


சிலுவை 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 244: அல்லேலூயா துதி மகிமை...... 


அல்லேலூயா துதி மகிமை 
நம்‌ இயேசுவுக்கு செலுத்திடுவோம்‌ (2) 
ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா 


ராஜாதி ராஜனுக்கே நம்‌ தேவாதி தேவனுக்கே ம 


வானமும்‌ பூமியும்‌ படைத்தவரே 
வல்லமையுள்ளவரே 

வானாதி வானமும்‌ கொள்ளாத தேவன்‌ 
வார்த்தையில்‌ மாறாதவர்‌ ம்‌ 

அவர்‌ சர்வ வல்லமையுள்ளவர்‌ 

அவர்‌ செயலில்‌ மகத்துவமானவர்‌ (8) 


(அல்லேலூயா துதி...... ) 


அலைகடல்‌ நடுவே நடந்தவரே 
அற்புதம்‌ செய்பவரே 

மன்னாதி மன்னன்‌ மகிமையின்‌ ராஜன்‌ 
மகத்துவம்‌ நிறைந்தவரே (ம்‌ 

அவர்‌ உள்ளங்‌ கைகளில்‌ வரைந்தவர்‌ 
அவர்‌ உலகை ஆளுகை செய்பவர்‌ (2) 


(அல்லேலூயா துதி...... ) 


தாழ்வினில்‌ நம்மை நினைத்தவரே 
வாழ்வினைத்‌ தந்தவரே 

தேவாதி தேவன்‌ துயரங்கள்‌ நீங்கி 

தினம்‌ தினம்‌ காப்பவரே ம்‌ 

அவர்‌ உன்னத அவியைத்‌ தருபவர்‌ 

அவர்‌ உன்னத வாழ்வினில்‌ சேர்ப்பவர்‌ (2) 


(அல்லேலூயா துதி....... ) 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 245: மனித அன்பு மாறிப்‌........ 


மனித அன்பு மாறிப்போகும்‌ 

மாறாத அன்பு இயேசுவின்‌ அன்பு (2) 
நிலையில்லா இந்த உலகினிலே 
நிலைத்திருக்கும்‌ இயேசுவின்‌ அன்பு (2 


கானல்‌ நீராய்‌ கண்ணுக்குத்‌ தெரியும்‌ 
கடந்துபோனால்‌ காணாமல்‌ மறையும்‌ (2) 
பிரிந்துபோகாமல்‌ பரிந்து பேசும்‌ 


பரமன்‌ இயேசுவின்‌ அன்பைப்‌ பார்‌ 23 
மனித அன்பு...) 


பாசம்‌ காட்டி வேஷம்‌ போடும்‌ 
மனித அன்பும்‌ மாயைதானே (2) 
அடிகள்‌ ஏற்று அழகை இழந்த 


அன்பர்‌ இயேசுவின்‌ அன்பைப்‌ பார்‌ (8) 


வாழத்‌ துடிக்கும்‌ மானிடனே 

சாகத்‌ துடித்த இயேசுவைப்‌ பார்‌ (2) 
உதிரம்‌ சிந்தி உயிரைக்‌ கொடுத்த 
உன்னதர்‌ இயேசுவின்‌ அன்பைப்‌ பார்‌ (8) 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 246: உமையன்றி யாருண்மு...... 


உமையன்றி யாருண்டு நாதா 

உம்‌ துணையின்றி நான்‌ எங்கு போவேன்‌ (2 
எனை என்றும்‌ காக்கின்ற தேவா ம்‌ 

உம்‌ அன்பொன்றே உலகினில்‌ போதும்‌ ம்‌ 


முள்ளில்‌ சிக்கிய ஆட்டினைப்போலே 

முன்னும்‌ பின்னுமாய்‌ நான்‌ தவிக்கின்றேனே (2 
என்னை சுமக்க வந்த தேவனே ம 

என்‌ துன்பம்‌ தீர்த்த நல்ல தேவனே ம 


(உமமை..... ) 


கண்ணுக்குள்ளே உம்‌ கண்ணை வைத்து 
அலோசனைகள்‌ சொல்லித்‌ தந்தீரே (2 
கண்ணில்‌ நிறைந்த அன்பு தேவனே ம 
என்‌ கண்ணர்‌ துடைக்க வந்த தேவனே ம 


தூய்‌ பறவை தன்‌ குஞ்சுகளை 

மறந்தாலுமே நீர்‌ மறவாதவர்‌ (2) 

அதி முதல்‌ என்னைத்‌ தெரிந்துகொண்டீர்‌ ம 

அப்பா பிதாவே என்றே அழைக்கச்‌ செய்தீர்‌ ம்‌ 
(உம்மை.....) 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 247: இயேசுவே உம்‌ நாமத்தினால்‌...... 


இயேசுவே உம்‌ நாமத்தினால்‌ 
இன்பமூண்டு யாவருக்கும்‌ 
நன்றியுள்ள இதயத்துடன்‌ 
கூடினோம்‌ இந்‌ நாளிலே 


எங்கள்‌ தேவனே 

எங்கள்‌ இராஜனே (2) 

என்றும்‌ உம்மையே சேவிப்போம்‌ 
நன்றியுள்ள சாட்சியாக 


உமக்கென்றும்‌ வாழ்ந்திடுவோம்‌ 


பொன்னை நாடி மண்ணை அடைந்தோம்‌ 
புகழ்‌ தேடி ஏமாற்றம்‌ கொண்டோம்‌ 
விண்ணை நோக்கி ஜெயத்தைப்‌ பெற்றோம்‌ 
இயேசுவின்‌ தரிசனத்தால்‌ 
எங்கள்‌ தேவனே...... 


உன்னைக்‌ கண்டழைக்கும்‌ சத்தத்தை 
கேட்டாயோ பாவியே 

இன்று இயேசுவண்டை வாராயோ 
சாகா ஜீவன்‌ கண்டடைய 


எங்கள்‌ தேவனே.....) 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 248: வருவாய்‌ தருணம்‌ இதுவே...... 


வருவாய்‌ தருணம்‌ இதுவே அழைக்கிறாரே 
வல்ல அண்டவர்‌ இயேசுவண்டை (2) 


வாழ்‌ நாளெல்லாம்‌ வீண்‌ நாளாய்‌ 
வருத்தத்தோடே கழிப்பது ஏன்‌ (2) 
வல்லவர்‌ பாதம்‌ சரணடைந்தால்‌ 
வாழ்வித்து உன்னைச்‌ சேர்த்துக்‌ கொள்வார்‌ 


கட்டின வீடும்‌ நிலம்‌ பொருளும்‌ 

கண்டிடும்‌ உற்றார்‌ உறவினரும்‌ (2) 
கூடுவிட்டு உன்‌ அவி போனால்‌ 

கூட உன்னோடு வருவதில்லை 


வருவாய்‌.....) 
அழகு மாயை நிலைத்திடாதே 
அதை நம்பாதே மயக்கிடுமே (2) 
மரணம்‌ ஓர்‌ நாள்‌ சந்திக்குமே 
மறவாதே உன்‌ ஆண்டவரை 
வருவாய்‌.....) 


வானத்தின்‌ கீழே புமிமேலே 
வானவர்‌ இயேசு நாமம்‌ அல்லால்‌ (2) 
இரட்சிப்படைய வழியில்லையே 
இரட்சகர்‌ இயேசு வழி அவரே 


தீராத பாவம்‌ வியாதியையும்‌ 
மாறாத உந்தன்‌ பெலவீனமும்‌ (2 
கோரக்‌ குருசில்‌ சுமந்து தீர்த்தார்‌ 
காயங்களால்‌ நீ குணமடைய 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 249: பாவ இருளில்‌...... 


பாவ இருளில்‌ தடுமாறி அலைந்தேன்‌ நான்‌ 
ஜவ ஒளியைக்‌ காட்டி என்னை மீட்டாரே (2) 


உம்‌ கண்களில்‌ கண்ணீரை 
கண்டேன்‌ என்‌ இயேசுவே (2 


மரண இருளின்‌ பாதையிலே 
பாவி நானும்‌ நடந்து சென்றேன்‌ 
இரக்கம்‌ காட்டி அழைத்தவரே 
இரத்தம்‌ சிந்தி மீட்டவரே 

உம்‌ கரத்திலே காயங்கள்‌ 
கண்டேன்‌ என்‌ இயேசுவே 8) 


அபத்துக்‌ காலத்தில்‌ தூக்கி என்னை 
அறுதல்‌ தந்த அன்பின்‌ தெய்வமே 
கலங்கிடாதே என்றவரே 

கரத்தை நீட்டி அணைத்தவரே 

உம்‌ விலாவிலே காயங்கள்‌ 
கண்டேன்‌ என்‌ இயேசுவே (2 


அறுகளை நான்‌ கடந்து சென்றேன்‌ 
அவைகள்‌ என்மேல்‌ புரளவில்லை 
அக்கினி ஜீவாலை எந்தனின்‌ மேல்‌ 
அவியாமல்‌ நீர்‌ பாதுகாத்தார்‌ 

உம்‌ கால்களில்‌ காயங்கள்‌ 
கண்டேன்‌ என்‌ இயேசுவே (8) 


யாவ இருளில்‌ 


யாவ இருளில்‌ 


யாவ இருளில்‌ 


யாவ இருளில்‌ 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 250: எனக்காவே யாயவையும்‌...... 


எனக்காகவே யாவையும்‌ செய்து முடித்தர்‌ 
நன்றி நன்றி ஐயா 
என்‌ பாவங்கள்‌ யாவையும்‌ சுமந்து கொண்டீரே 
நன்றி நன்றி ஐயா 
நினைப்பதற்கும்‌ ஜெபிப்பதற்கும்‌ 
அதிகமாக தருபவரே (2 
(எனக்காகவே யாவையும்‌....... ) 


நாண்‌ எனது பிள்ளைக்கு நல்ல ஈவைக்‌ கொடுக்கின்றேன்‌ 
பரம பிதா அதைப்‌ பார்க்கிலும்‌ கொடுத்திடுவாரே (2) 
நினைப்பதற்கும்‌ ஜெபிப்பதற்கும்‌ 
அதிகமாக தருபவரே (2 

(எனக்காகவே யாவையும்‌....... ) 


அன்றாடம்‌ வேண்டிய அகாரம்‌ தாருமே 
தீமை என்னை அணுகாமல்‌ காக்கும்‌ தேவனே (2) 
நினைப்பதற்கும்‌ ஜெபிப்பதற்கும்‌ 
அதிகமாக தருபவரே (2 
(எனக்காகவே யாவையும்‌....... ) 


ஆபிரகாமை அழைத்தீரே ஆசீர்வாதம்‌ கொடுத்தீரே 
அதுபோல என்னையும்‌ ஆசீர்வதியும்‌ (2) 
நினைப்பதற்கும்‌ ஜெபிப்பதற்கும்‌ 
அதிகமாக தருபவரே (2 

(எனக்காகவே யாவையும்‌....... ) 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 251: குருசினில்‌ தொங்கினார்‌ என்‌...... 


குருசினில்‌ தொங்கினார்‌ எந்தன்‌ தேவன்‌ இயேசுவே 
திருரத்தம்‌ சிந்தினார்‌ என்‌ ஜீவன்‌ மீட்கவே ம்‌ 


ஐந்து காயங்கள்‌ குணமாக்கும்‌ தழும்புகள்‌ ம 
மூன்று அணிகள்‌ திரியேக முத்திரைகள்‌ 


ஏழு வார்த்தைகள்‌ அவை ஜீவ வசனங்கள்‌ ம 
உலக பாவங்கள்‌ அவர்‌ சுமந்த பாரங்கள்‌ 


மரித்த கிறிஸ்துதான்‌ மா உயிர்த்த தேவன்தான்‌ ம 
உலவும்‌ நேசம்தான்‌ குறை தீர்க்கும்‌ வேதம்தான்‌ 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 252: அன்பான இயேசுவுக்கு...... 


அன்பான இயேசுவுக்கு நன்றி நன்றி 
அறுதல்‌ தருபவரே நன்றி நன்றி (2 
அடைக்கலமானவரே நன்றி நன்றி 
ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி 9) 


ஆவியாய்‌ இருப்பவரே நன்றி நன்றி 
அனல்மூட்டி. விட்டவரே நன்றி நன்றி) 
பாவியைத்‌ தேடி வந்தீர்‌ நன்றி நன்றி 
பரலோக வாழ்வு தந்தீர்‌ நன்றி நன்றி 


அன்பான..... 
நோய்களைத்‌ தீர்த்தவரே நன்றி நன்றி 
பேய்களை ஓட்டினீரே நன்றி நன்றி (2 
காயங்கள்‌ கட்டினீரே நன்றி நன்றி 
கரிசனை உள்ளவரே நன்றி நன்றி (2 
அன்பான..... 


கண்ணீரைக்‌ கண்டவரே நன்றி நன்றி 
கருணை உள்ளமே நன்றி நன்றி ட) 
மண்ணான எனை நினைத்தீர்‌ நன்றி நன்றி 


மன்னித்து வாழ்வு தந்தீர்‌ நன்றி நன்றி (2 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 253: கல்வாரியின்‌ கருணையிதே....... 


கல்வாரியின்‌ கருணையிதே 
காயங்களில்‌ காணுதே 

கர்த்தர்‌ இயேசு பார்‌ உனக்காய்‌ 
கஷ்டங்கள்‌ சகித்தாரே (2) 


விலையேறப்‌ பெற்ற திரு இரத்தமே - அவர்‌ 
விலாவில்‌ நின்று பாயுதே (23 

விலையேறப்‌ பெற்றோனாய்‌ உன்னை மாற்ற 
விலையாக ஈந்தனரே (2) 


பொன்‌ வெள்ளியோ மண்ணின்‌ வாழ்வோ 
இவ்வன்புக்‌ கிணையாகுமோ 
அன்னையிலும்‌ அன்பு வைத்தே 
தன்‌ ஜீவனை ஈந்தாரே (2) 

(விலையேறம்‌...... ) 


சிந்தையிலே பாரங்களும்‌ 

நிந்தைகள்‌ ஏற்றவராய்‌ 

தொங்குகிறார்‌ பாதகன்‌ போல்‌ 

மங்கா வாழ்வளிக்கவே (2) 
(விலையேறம்‌...... ) 


எந்தனுக்காய்‌ கல்வாரியில்‌ 

இந்தப்‌ பாடுகள்‌ பட்டீர்‌ 

தந்தையே உம்‌ அன்பிதையே 

சிந்தித்தே சேவை செய்வேன்‌ (2) 
(விலையேறம்‌...... ) 


மனுஷனை நீர்‌ நினைக்கவும்‌ 
அவனை விசாரிக்கவும்‌ 
மண்ணிலவன்‌ எம்மாத்திரம்‌ 
மன்னவா உம்தயவே (2) 
(விலையேறம்‌...... ) 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 254: நிர்மூலமாகாதிருப்பது உந்தன்‌...... 


நிர்மூலமாகாதிருப்பது உந்தன்‌ மா கிருபை 
முடிவே இல்லாதது உந்தன்‌ மனதுருக்கம்‌ - நான்‌ (2) 
கிருபை கிருபை மாறாத கிருபை ம 


கிருபையினாலே இரட்சித்தீமர 

நீதிமானாக மாற்றினீரே (2 

உயிர்த்தெழச்‌ செய்தீர்‌ கிறிஸ்துவோடே கூட 
உன்னதங்களிலே அமரச்‌ செய்தீர்‌ (2) 
கிருபை கிருபை மாறாத கிருபை ம 


நிர்மூலமாகாதிருப்பது....... 


கிருபையின்‌ மகிமைக்கு புகழ்ச்சியாக 

சொந்த பிள்ளையாய்‌ முன்குறித்திரே (2) 

பரிசுத்த இரத்தத்தால்‌ மீட்பளித்தீரே 

பாவம்‌ அனைத்தையும்‌ மனனித்தீரே (2) 

கிருபை கிருபை மாறாத கிருபை ம 
நிர்மூலமாகாதிருப்பது....... 


தேவனின்‌ பலத்த சத்துவத்தாலே 

நற்செய்தி அறிவிக்கும்‌ திருத்தொண்டனானேன்‌ (2 
கிறிஸ்து இயேசுவின்‌ அளவற்ற செல்வத்தை 
அறிவிக்கின்றேன்‌ நான்‌ கிருபையினால்‌ (2) 
கிருபை கிருபை மாறாத கிருபை ம 


நிர்மூலமாகாதிருப்பது....... 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 255: அப்பா உம்‌ கிருமை...... 


அப்பா உம்‌ கிருபைகளால்‌ 
என்னைக்‌ காத்துக்கொண்டீரே 
அப்பா உம்‌ கிருபைகளால்‌ என்னை 
அணைத்துக்‌ கொண்டீரே 


தாங்கி நடத்தும்‌ கிருபை இது 
தாழ்வில்‌ நினைத்த கிருபை இது (2) 
தந்தையும்‌ தாயும்‌ கைவிட்டாலும்‌ 
தயவாய்‌ காக்கும்‌ கிருபை இது (2) 


வியாதியின்‌ நேரத்தில்‌ காத்த கிருபை 
விடுதலை கொடுத்த தேவ கிருபை (2) 
சூழ்நிலைகள்‌ மாறினாலும்‌ 

மாறாமல்‌ தாங்கிட்ட தேவ கிருபை (2) 


கஷ்டத்தின்‌ நேரத்தில்‌ காத்த கிருபை 
கண்ணீரை மாற்றின தேவ கிருபை (9) 
துடைகள்‌ யாவையும்‌ உடைத்து எறிந்து 
வெற்றியைக்‌ தந்திட்ட தேவ கிருபை (2) 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 256: குயவனே குயவனே படைப்பின்‌ 


குயவனே குயவனே படைப்பின்‌ காரணனே 
களிமண்ணான என்னையுமே 
கண்ணோக்கிப்‌ பார்த்திடுமே 


(குயவனே... 


ஹெறுமையான பாத்திரம்‌ நான்‌ 
வெறுத்துத்‌ தள்ளாமலே 

நிரம்பி வழியும்‌ பாத்திரமாய்‌ 

விளங்கச்‌ செய்திடுமே 

வேதத்தில்‌ காணும்‌ பாத்திரம்‌ எல்லாம்‌ 
இயேசுவைப்‌ போற்றிடுமே 

என்னையும்‌ அவ்வித பாத்திரமாய்‌ 


வனைந்து கொள்ளுமே 


மண்ணாசையில்‌ நான்‌ மயங்கியே 
மெய்வழி விட்டுச்‌ சென்றேன்‌ 
கண்போன போக்கைப்‌ பின்பற்றியே 
கண்டேன்‌ இல்லை இன்பமே 
காணாமல்‌ போன பாத்திரம்‌ என்னைத்‌ 
தேடி வந்த தெய்வமே 
வாழ்நாளெல்லாம்‌ உம்‌ பாதை செல்ல 
பாதையில்‌ நடத்திடுமே 


விலைபோகாத பாத்திரம்‌ நான்‌ 
விரும்புவார்‌ இல்லையே 
விலைமதியா உம்‌ கிருபையால்‌ 
உகந்ததாக்கிடுமே 

தடைகள்‌ யாவும்‌ நீக்கி என்னைத்‌ 
தம்மைப்போல்‌ மாற்றிடுமே 
உடைத்து என்னை உந்தனுக்கே 
உடமையாக்கிடுமே 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


.) 


பாடல்‌ 257: நீரே வழி நீரே சத்தியம்‌...... 


நிரே வழி நீரே சத்தியம்‌ நீரே ஜீவன்‌ 

வேறு ஒரு தெய்வம்‌ இல்லை நீரே தேவன்‌ ) 
விண்ணிலும்‌ மண்ணிலும்‌ மெய்‌ நாமம்‌ உந்தன்‌ நாமமய்யா 
உமக்கு நிகர்‌ என்றும்‌ நீர்‌ தானய்யா (2) 


நீரே வழி நீரே.....) 


கல்லும்‌ அல்ல மண்ணும்‌ அல்ல கல்லால்‌ ஓர்‌ சிற்பம்‌ அல்ல 
ஜீவனுள்ள தேவன்‌ என்றால்‌ நீர்தானய்யா (2 

ரூபங்கள்‌ உமக்கில்லை சொரூபமும்‌ உமக்கில்லை 

ஆவியாய்‌ இருக்கிறீர்‌ ஆண்டவரே (2 


நீரே வழி நீரே.....) 


உண்டானது எல்லாமே உம்மாலே உண்டானது 

உம்‌ நாமம்‌ மகிமைக்கே உண்டாக்கினீர்‌ (23 

படைப்பு தெய்வம்‌ அல்ல பார்ப்பதெல்லாம்‌ தெய்வம்‌ அல்ல 
கர்த்தர்‌ நீர்‌ ஒருவரே கடவுளய்யா (2 


நீரே வழி நீரே.....) 


எல்லாம்‌ வல்ல தெய்வம்‌ நீரே எல்லையில்லாதவரே 
உம்மாலே அகாதது ஒன்றும்‌ இல்லையே (9) 

வானம்‌ உம்‌ சிங்காசனம்‌ பூமி உந்தன்‌ பாதப்படி 
நடப்பதெல்லாம்‌ உம்‌ விருப்பப்படி (2) 


நீரே வழி நீரே.....) 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 258: சொந்தம்‌ என்று சொல்லி...... 


சொந்தம்‌ என்று சொல்லிக்கொள்ள 
உம்மைவிட யாரும்‌ இல்ல 
சொத்து என்று அள்ளிக்‌ கொள்ள 
உம்மைவிட ஏதும்‌ இல்ல 
(சொந்தம்‌ என்று...... ) 


இயேசுவே இயேசுவே 
எல்லாம்‌ இயேசுவே (2) 


(சொந்தம்‌ எனறு.....) 


உம்‌ கிருபையினால்‌ நான்‌ பிழைத்துக்கொண்டேன்‌ 

உம்‌ பாசத்தினால்‌ நான்‌ திகைத்துப்போனேன்‌ (2 

நான்‌ திகைத்துப்போனேன்‌ நான்‌ திகைத்துப்போனேன்‌ 
(இயேசுவே இயேசுவே 


உம்‌ தழும்புகளால்‌ நான்‌ சுகமானேன்‌ 
உம்‌ வார்த்தையினால்‌ நான்‌ பெலனானேன்‌ (2 
நான்‌ பெலனானேன நான்‌ பெலனானேன்‌ 


(இயேசுவே இயேசுவே 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 259: இரத்தம்‌ சிந்தினீர்‌...... 
இரத்தம்‌ சிந்தினீர்‌ இரத்தம்‌ சிந்தினீர்‌ 
கல்வாரி சிலுவையில்‌ இரத்தம்‌ சிந்தினீர்‌ 
இரத்தம்‌ சிந்தினீர்‌ இரத்தம்‌ சிந்தினீர்‌ 
எனக்காகத்தானே இரத்தம்‌ சிந்தினீர்‌ 


அடிக்கப்பட்டீர்‌ பாடுபட்டீர்‌ ம 
எனக்காகத்‌ தானே இரத்தம்‌ சிந்தினீர்‌ ம 


இரத்தம்‌ சிந்தினர்‌...) 
நொறுக்கப்பட்டீர்‌ காயப்பட்டீர்‌ ம 
எனக்காகத்‌ தானே இரத்தம்‌ சிந்தினீர்‌ ம 
(இரத்தம்‌ சிந்தினார்‌...) 
பாவம்‌ சுமந்தீர்‌ சாபம்‌ சுமந்தீர்‌ ம 
எனக்காகத்‌ தானே இரத்தம்‌ சிந்தினீர்‌ ம 
(இரத்தம்‌ சிந்தினார்‌...) 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


பாடல்‌ 260: உம்‌ அன்பு எத்தனை...... 


உம்‌ அன்பு எத்தனை பெரிதைய்யா 
இயேசைய்யா உம்‌ அன்பு பெரிதைய்யா (2 
எப்படி நான்‌ மறப்பேன்‌ எப்படி நான்‌ மறப்பேன்‌ 
எப்படி நான்‌ மறப்பேன்‌ உம்‌ அன்பை (2 


பாவத்தின்‌ பாரத்தால்‌ சோர்ந்து நான்‌ போகையில்‌ 
பாசமாய்‌ வந்தென்னை இரத்தத்தால்‌ மீட்டீர்‌ (2) 
எப்படி நான்‌ மறப்பேன்‌ எப்படி நான்‌ மறப்பேன்‌ 
எப்படி நான்‌ மறப்பேன்‌ உம்‌ அன்பை (2 


தனிமையில்‌ கண்ணீரில்‌ கலங்கி நான்‌ நிற்கையில்‌ 
வலக்கரம்‌ கொண்டென்னை மார்பில்‌ அணைத்தர்‌ 2 
எப்படி நான்‌ மறப்பேன்‌ எப்படி நான்‌ மறப்பேன்‌ 
எப்படி நான்‌ மறப்பேன்‌ உம்‌ அன்பை (2 


துரோகி நான்‌ உம்மையே பரியாசம்‌ செய்தேனே 
நேசமாய்‌ வந்தென்னை சேர்த்துக்கொண்டீரே (2) 
எப்படி நான்‌ மறப்பேன்‌ எப்படி நான்‌ மறப்பேன்‌ 
எப்படி நான்‌ மறப்பேன்‌ உம்‌ அன்பை (2 


Munchen, 04.12.2017 


https://www.tamilchristianassembly.com/index.php/lyrics/tca-songbook 


நான்‌ உயிரோமருக்குமட்ரும்‌ என்‌ கர்த்தரைப்‌ பாருவேன்‌. 
நான்‌ உள்ளளவும்‌ என்‌ தேவனைக்‌ கீர்த்தனம்‌ 
பண்ணுவேன்‌. (சங்‌. 104:33] 


